


முல்லை மணம்‌ 


(கட்டுரைகள்‌ ) 


இ. வா, ஐகந்நாதன்‌ 


ட்‌ ர்ல்பம்‌. பிரவேட்‌ "லிமிடெட்‌ 


தேனம்பேட்ை ட ம 22 ப்‌. - சென்னை-18. 


அமுதம்‌--172 
உரிமை பதிவு 
முதம்‌ பதிப்பு--ஜனவரி, 1959 


விலை ரூ. 2-2 


. நேஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌, தேஞம்பேட்டை, சென்னை-18. _- 


முகவுரை 


இலக்கியத்தைச்‌ ௬வைக்கப்‌ பல வழிகள்‌ உண்டு. 
பெரிய காப்பியங்களைப்‌ படித்து அவற்றின்‌ கட்டுக்கோப்‌ 
பழகையும்‌ பாத்திரச்‌ சிறப்பையும்‌ தெரிந்துகொள்வதனால்‌ 
மிகப்‌ பெரிய இன்பம்‌ உண்டாகும்‌. தனியாகச்‌ சில பாடல்‌ 
களை ஆழ்ந்து பயின்று ௬வை காணுவது ஒரு முறை, இதில்‌ 
வரும்‌ இன்பம்‌ மிகப்‌ பெரிது என்று கூற இயலாவிட்டாலும்‌ 
ஓரளவுக்கு இன்பம்‌ உண்டாகிறது. சொற்௬வை பொருட்‌ 
சுவையை நுகர அத்தகைய பாடல்களும்‌ கருவியாக 


இருக்கும்‌. 


இந்த நூலிலுள்ள கட்டுரைகளில்‌ பல, சில பாடல்களை 
நுகர்ந்து ௬ுவைத்ததன்‌ விளைவாக எழுந்தவை. சில கட்டுரை 
கள்‌ இலக்கியங்களினூடே. காணக்‌ கிடைக்கும்‌ அரிய கருத்‌ 
துக்களைச்‌ சொல்பவை. வீரம்‌, காதல்‌, தத்துவம்‌ முதவிய 
பல துறைகளில்‌ அமைந்த பாடல்களை இக்‌ கட்டுரைகளினி 
டையே காணலாம்‌. அவ்வப்போது பல பத்திரிகைகளில்‌ 
எழுதியவை இவை. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ நேரே புகும்‌ 
ஆற்றல்‌ இல்லாதவர்களுக்கு இவை சுவை தருமென்று . நம்பு. 
கிறேன்‌. இவற்றில்‌ . வரும்‌ பாடல்களை உணர்ந்து சுவை 
கண்டவர்கள்‌ மூல நூல்களையே படிக்கும்‌ வலப்‌ ட 
கணையும்‌ என்பது என்‌ கருத்து. 


கி. வா. ஜகந்நாதன்‌ 
வத. 


கல்யாண நகா்‌ 


* காந்தமலை ? 
சென்னை-96 


உ ஐ.உ ஐ. உர 


34 உ உஃ&.ல ல உ உ 3 


பொருள்‌ அடக்கம்‌ 


_ முல்லை மணம்‌ 


இலக்கியக்‌ கரும்பு 
பிரமனுக்குச்‌ சாபம்‌ 

உலக அரங்கு 

கால்‌ பிடிச்சுத்‌ தாதி உண்டு 
தென்றல்‌ வீசுகிறது. 
நரைத்‌ தூது. 

ஆவண ஓலை 

போரிலும்‌ அறம்‌ 


மடங்கிய விரல்‌ 

௨. விரல்‌ வைத்குது. . 
தி எழுதிலளே சதை 
அவர்‌ காணாதது 
.. துயிலாத கதலி 
மாறன்‌ களிறு 


௮ரசன்‌ உலா 


... குன்றச்‌ குரவை 


பக்கம்‌ 


72 
20 
2.9 
3 
க்கீ 
ர 
67 


சர்‌ 
ச்ச 


85: 
92 
99 - 


2 0.. 
வ டமீமி6. 
22௪ 


735. 





மூகாசல காட்டைக்‌ கம்பன்‌ வருணிககிறுன்‌: இயற்கை 
அழகு சிரம்பிய அந்த நாட்டு மகளிரும்‌ மைந்தரும்‌. அழகும்‌ 
அறிவும்‌ சான்‌ றவர்கள்‌. அவர்களுடைய பழக்க வழக்கங்‌ 
கை காட்டுப்‌ படலம்‌ சொல்கின்றது. இளைய பெண்கள்‌, 
இன்னும்‌ மணம்‌ ஆகாதவர்கள்‌, மான்குட்டிகளப்‌ மயாலத்‌ 
துள்ளி ர பாடு ரா கன்ட பலர்‌ சேர்ந்துகொண்டு விளை 
யாடுகிறார்கள்‌. ட ப . “ழ்‌ 


மலர்‌ நிரம்பிய பெய்தல்‌ மணம்‌ நிரம்பிய கோட்‌ 
டங்களும்‌ அவர்கள்‌ விளையாடும்‌ இடங்கள்‌. ஈல்ல காற்று 
மணத்தை அள்ளி வீச, திறந்த வெளியிலே. பந்தாடுகரூர்‌ 
கள்‌. ௮௧ காலத்தில்‌ பந்தாடுதல்‌. மகளிருக்கே உரிய விளை. 
யாட்டாக இருந்தது, சந்தன மரங்களை ஓரக்காலில்‌ 
வைத்து வளர்த்திருக்கரர்கள்‌. அத்தகைய .இடத்தில்‌ பந்‌ 
தாட்டம்‌. கடைபெறுகிறது. மகளிர்‌ ட இடமாக 
விளங்குகிறது சந்தன வனம்‌. க ப 


இஃ௭எஞர்கள்‌, "இன்னும்‌ மணம்‌ ஆகாது. கட்டிளங்‌ 
காளையர்‌, பல கலைகளையும்‌ பயில்கிறார்கள்‌... “மணமும்‌ 
அழும்‌ நிரம்பிய கந்தனவனங்களில்‌ அவர்கள்‌ பயிற்ச 
. பெறுகிறார்கள்‌. கல்லாலும்‌ மண்ணாலும்‌ எடுத்த மாளிகை 
களில்‌ அல்ல, கொடியும்‌ செடியும்‌ மலரைத்‌ தாங்கி நிற்கும்‌ 
நந்தன. வனங்களினிடையே சாலைகள்‌. சட்கதக 


"அந்தச்‌ 'சால்்களில்‌ அவர்கள்‌ . இரா “கலை பயில்‌ 
8 கன கல்ல காற்று வீசம்‌. வத உடம்புக்கும்‌ 


6 முல்லை மணம்‌ 


உள்ளத்துக்கும்‌ உரம்‌ ஏறுகிறது. இளமையும்‌ அழகும்‌ 
நிரம்பிய அவர்களைப்‌ பார்த்தால்‌, முருகன்‌ பல உருவங்களை 
எடுத்து எழுந்தருளி யிருக்கிரானோ?' என்று தோன்றும்‌. 
அவர்கள்‌ இருமேணி. அழகுடையவை) அவர்கள்‌ பயிலும்‌ 
கலையும்‌ அழ$ூயது; அவர்கள்‌ தங்கும்‌ இடமோ சால 
அழகியது. ப ப ப 

மகளிர்‌ பக்தாடும்‌ இடமும்‌ மைந்தர்‌ கலை : பயில்‌ 
இடமும்‌ இன்னவை லக ஒரு பாட்டில கம்பன்‌ 
சொல்கிறான்‌. ப | 


ப ந்தினை இளையவர்‌. பயில்‌இடம்‌, மயில்ஊர்‌ 
கந்தனை அனையவர்‌ கலைதெரி கழகம்‌, 
சந்தன வனம்‌, அல சண்பக பால. 
நந்தன வனம்‌, அல நறைவிரி புறவம்‌. 


“பந்து விளையாட்டை இளைய மங்கையர்‌ பயிலும்‌ 
இடங்கள்‌ சந்தனவனம்‌ அல சண்பக வனமாம்‌; கந்தனை 
அனைய மைக்தர்‌ கலைதெரி கழகம்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
நந்தனவனம்‌ அல நறைவிரி பு.௰வம்‌' என்று கூட்டிப்‌ 
பொருள்‌ செய்ய வேண்டும்‌. ப 


[ இளையவர்‌ - இளைய மகளிர்‌; கழகம்‌ - அல்லிக்‌ சாலை; நறை 
அர்‌ புறவம்‌ - மணம்‌ - ட ழ்லலு ரப. 1. ப ப 


இசைய ம மங்கைமார்‌.. பர்தினை விளையாடும்‌ இடங்கள்‌ 
பெரும்பாலும்‌ சந்தனவனங்கள்‌; :அ௮ப்படி அல்லாதவை 
சண்பக வனங்கள்‌; அதாவது, அவர்கள்‌ சந்தன வனத்து 
௮ம்‌. சண்பக வனத்திலும்‌ பந்தாடி விளையாடுகரூர்கள்‌. 
அவர்கள்‌ கண்ட இடங்களில விமாயாடுவதில்லை; வீட்டுக்‌. 
குள்ளே அடைந்து கிடப்பதும்‌ இல்லை. மணம்‌ வீசும்‌ சூழ்‌. 
நிலையில்‌ தென்றல்‌ மணக்கும்‌ பொழிலில்‌. விளையாடுகிறார்‌ 





ட்ப மீட கம்பராமாயணம்‌, "நாட்டும்‌, 48. 


முல்லை. மணம்‌. 8. 


கள்‌. ஓன்று சந்தனமரச்‌ சோலையிலே விளையாடுவார்கள்‌ 
அல்லது சண்பகப்‌ பூம்பொழிலில்‌ ஆடுவார்கள்‌. 

கந்தனை அனைய காகயர்‌ கலைகளை ஆராய்ச்சி செய்யும்‌. 
கழகங்கள்‌ நந்தன வனங்களில்‌ உள்ளன. : இல்லையேல்‌ 
மணம்‌ விரியும்‌ முல்லை வனங்களில்‌ உள்ளன. பன்மலர்க 
கொடியும்‌ செடியும்‌ நிரம்பிய நந்தன வனமும்‌ முல்லை வன: 
மூமே அவர்கள்‌ கலை பயில இடங்‌ கொட்ட. டர 
கள்‌, பிற இடங்கள்‌ அல்ல. . _ ப ப 

இளம்‌ பருவ மகளிரும்‌ மைந்தரும்‌ அழகும்‌ பல்‌ 
நலத்துக்கு ஏற்ற வளப்பமும்‌ உடைய இடங்களில்‌ விளை 
யாட்டும்‌ கலையும்‌ பயில்வதனால்‌ உரம்‌. பெறுருர்கள்‌) 
அழகு பெறுகிறார்கள்‌. ய ப 

இப்படி விரிக்கும்படியாக .... இந்தப்‌. பாட்டுக்குப்‌ 
பொருள்‌ செய்வது வழக்கம்‌, 'இையவர்‌ பயிலிடம்‌ சந்தன 
வனம்‌; அவை அல்லவை சண்பகவனம்‌, கந்தனை அலா 
கலைதெரி கழகம்‌ நந்தனவனம்‌; அல்லவை .புறவம்‌' என்று 
கூட்டிப்‌ பொருள்‌ கொண்டு விரிக்கும்‌ உரை ண _ 

ட * 


- இவ்வாறு அன்றி. இதற்கு நுட்பமான . வகையில்‌ 
வேறு ஓர்‌ உரையைத்‌ தம்‌.ஆசிரியராகிய இரிசிரபுரம்‌ மகா 
வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌. சொன்ன : 
தாக மசாமகோபத்தியாய டாகடர்‌ ஐயரவர்கள்‌ ஒரிட; தீதில்‌ 
எமுதியிருக்கிறார்கள்‌. அந்த உரையைப்‌ பார்க்கலாம்‌. .. 

_. மகளிர்‌ விளையாடும்‌ இடங்கள்‌ சந்தன வனங்கள்‌ தாம்‌; 
ஆனால்‌ அருகில்‌ சென்று பாராதவர்களுக்கு அவை சந்தன. 
வனமாகப்‌ புலப்படாமல்‌ சண்பக வனமாகப்‌ புலப்படு 
மாம்‌, அப்படியே மைந்தர்‌ கலையை ஆராயும்‌ இடம்‌ கந்தன 
வனமாக இருந்தாலும்‌, முல்லைக்‌ காடாக எண்ணத்‌ 
தோன்றுமாம்‌. காரணம்‌ என்ன தெரியுமா? மகளிருடைய 
மீமனி சண்பக மலர்‌ மணம்‌ உடையது. பல. மகளிர்‌ சேர்ந்து 


ச்‌ முல்லை மணம்‌: 


விளையாடும்‌ இடம்‌ சந்தன மரக்‌ காடாக இருந்தாலும்‌, 
௮ம்‌ மகளிருடைய திருமேனி வாசனையால்‌ சண்பக வனத்‌ 
இன்‌ மணம்‌ வீசம்‌. கையால்‌, *அவை சந்தனவனம்‌ 
அல்ல; சண்பக. வளங்களே”' என்று எண்ணும்படி நேரும்‌. 
அவ்வண்ணமே மைந்தர்‌ கலை தெரியும்‌. இடம்‌ பன்மலர்‌. 
மணம்‌ வீசும்‌ நந்தனவனமாக இருந்தாலும்‌ அவர்கள்‌ திரு 
மேனியில்‌ முல்லையின்‌ மணம்‌. வீசுவதனால, பிற மணம்‌ 
அடங்க முல்லை மணம்‌ மீதூர்கிறது. அதனால்‌, [இது 
கந்தன வனம்‌. அல்ல; முல்லை வனம்‌. சக்த என்று 
எண்ணத்‌ தோன்றும்‌. ப 
- இவ்வாறு மசாவித்துவான்‌ தரப்பின்‌ உரை 
கூறுவார்களாம்‌, 'சந்தனவனம்‌ அல்ல; ௪ண்பக வனமாம்‌, 
ஈந்தனவனம்‌. அல்ல; புறவமாம்‌” ஏன்று பொருள்‌. கொள்‌ 
வது அவர்கள்‌ கருத்தென்று தெரிகிறது. 
மகளிர்‌ மேனியில்‌ சண்பக மணம்‌ வீசும்‌ என்பதும்‌, 
மைந்தர்‌ மேனியில்‌ முல்லை மணம்‌ வீசும்‌ என்பதும்‌ ஆகிய 
துட்பமான உண்மைகளை அடிப்படையாக வைத்து எழுந்த 
“உரை இது. உத்தம மகளிர்‌ மேனி இயற்கையான மணம்‌ 
- உடையது என்பதும்‌, அது சண்பக மலர்‌ மணம்‌ உடைய 
தென்பதும்‌ நூல்களில்‌ கண்டவை. ப 


... ஆடவர்‌ மேனி முல்லை மணம்‌ உடையது என்பது 
அருமையான செய்தி... இதனைக்‌ கம்பன்‌” சொல்வதற்கு 
மூன்பே பழைய தமிழ்ப்‌ புலவர்கள்‌ ஆண்டிருக்விறார்கள்‌7 
பின்‌ வந்த புலவர்களும்‌ சொல்லியது உண்டு... அவற்றை 
இனிப்‌: பார்கீகலாம்‌.. தவை அ 

ஒரு. காதலன்‌. ஓர்‌  அழமெ மகாக்‌ காதலித்தான்‌. 
. புறத்தார்‌. அ௮.றிய்ரமல்‌ அவர்கள்‌ அன்பை. வளர்த்தார்கள்‌. 
ட்ப அவர்கள்‌ சந்திக்க... மூழி.யாமல்‌. ப டர்ட 


முல்லை மணம்‌ ப 9 


காதலி நினைத்தபோது தனியே: வர இயலாமற்‌ 
போகும்‌ சமயங்களில்‌ அவர்களுடைய. சந்‌இப்பு நிகழாது. 
அப்படியே தனக்குரிய கடமைகளை ஆற்றும்‌ பொருட்டுக 
காதலன்‌ வரமுடியாமற்‌ போகும்‌ சமயங்களிலும்‌ சந்திப்பு 
நேராது. சந்திக்க இயலாமல்‌ இருந்த காட்களிலெல்லாம்‌ 
இருவரும்‌ பிக்க துன்பத்தை அடைவார்கள்‌. காதலனாவது 
பல கடமைகளைச்‌ செய்து பொழுது போக்குபவனாதலால்‌ 
அந்தத்‌ துன்பத்தை மறக்கும்‌ செவ்வி அவனுக்குக 

. இடைத்தது. அந்த. இளம்‌ பெண்ணோ; அவன்‌ வராமல்‌ 
இருப்பதை எண்ணி எண்ணிப்‌. புழுங்கனாள்‌; ' அவனைப்‌ 
பிரிந்திருக்கும்‌ வாழ்வை -வெறுத்தாள்‌; மனத்திலே 
எல்லை கடத்த.வருத்தம்‌ இருந்தாலும்‌, அவள்‌ அவ்‌ வருத்தம்‌ 
வெளியிலே தோன்றுதபடி. மறைத்தாள்‌. ள்‌ 

ப யாருக்கும்‌ தெரியாமல்‌ காதல்‌ புரிந்த அவர்கள்‌. ல்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டு கணவன்‌ மனைவியர்‌ ஆயினர்‌. 
தம்‌ காதலை உலகினருக்குதீ தெரியாமல்‌ மறைக்க வேண்டிய 
அவசியம்‌' இன்றி இப்போது நாடறியக்‌ ர டு 
தையும்‌ வளர்த்து வாழ்க்தனர்‌, ப 


காதலிக்கு ஒரு தோழி இருந்தாள்‌. களவுக்‌ காதல்‌ 
செய்த காலத்தில்‌ காதலி உள்ளுக்குள்‌ வருத்தத்தால்‌ 
குமைந்தாலும்‌, தீன்‌. உணர்ச்சியை. வெளியே தெரியாமல்‌ 
அடக்கியதை அவள்‌. உணர்ந்தவள்‌. இப்போது காதலர்‌ 
இருவரும்‌ இணைபிரியாமல்‌ ஒன்‌ றி வாழ்வதையும்‌, அவர்கள்‌ 
காதல்‌ உரமேறியிருப்பதையும்‌ கண்டபோது, - இப்படி. 
இருக்க வேண்டியவள்‌ அப்போது தன்‌ மனத்‌ துயரை: 
எப்படித்தான்‌. அடக்கினாளோ? மன ஆற்றல்‌ உடையவள்‌ 
இவள்‌!” என்று தோழி விய£தாள்‌. 

திருமணம்‌ ஆனவுடனே அவர்கள்‌ வீடு சென்று . காத 
லியை நோக்கி, “உடம்பு மெலிவுறுமல்‌, அழகு குலையாமல்‌, 
ம இர்வனர்த பரம்‌ புகழ்‌ கெடாமல்‌. உன்‌ துயரத்தை மனதீ 


8 முல்ல. மணம்‌: 


துள்‌: தாங்கி ஆற்றி யிருந்தாயே!. அது. மிகவும்‌. க 
செயல்‌'' என்று பாராட்டினாள்‌. ப 

... நான்‌ ஆற்றுவதற்குக்‌ காரணம்‌ . என்‌ ன்பம்‌ 
யென்ரு கூறுஒருய்‌? இல்லை இல்லை. என்‌ காதலர்‌ செய்த 
தண்ணனளியே எனக்கு அந்த ஆற்றலைத்‌ தந்தது. அவர்‌ 
என்னிடம்‌ வைத்திருக்கும்‌. காதல்‌, கினைக்கும்‌ ஜோறும்‌ 
இன்பம்‌ தந்தது. அவர்‌ எனக்குத்‌ தந்த இன்பத்தை 
அவரைப்‌. பிறந்திருந்த போதெல்லாம்‌ எண்ணி. ஆறு தல்‌ 
பெற்றேன்‌!” என்றாள்‌ காதலி. அவள்‌ கூறுவதாகக்‌ குறுந்‌ 
தொகையில்‌ ஒரு பாட்டு வருகிறது, அரிசில்கிழார்‌ என்ற 
இதும்‌ புலவர்‌ அதைப்‌ பாடியிருகஒிறூர்‌. 

- அவரைச்‌ காதலித்த மணவாளன்‌ இரு காட்டுக்சூதி 
தலைவன்‌. இறு இறு .குன்றங்ககசை உடைய நாடு அது. 
அந்தக்‌ குன்றுகளில்‌: சின்னச்‌ சின்னச்‌ சுனைகள்‌ குதிவாக 
இருக்கும்‌. கள்ள ஊற்றி வைக்கும்‌ கண்ணாடிக்‌ குப்பி 
ககாப்‌. போலச்‌ சிறிய வாயும்‌ அகன்ற உள்ளிடமும்‌ 
உடையவை. ௮ச்‌ சுனைகள்‌, அவற்றிற்குள்ளே தேரைகள்‌ 
வாமூம்‌, மழைக்‌ காலத்தில்‌ ௮வை: ஒலித்துக்‌ சொண்டே 
இருக்கும்‌. மலைப்‌. பகுதிகளில்‌ தனைக்‌ கொல்லையைக்‌ 
காக்கும்‌ பெண்கள்‌ மகுறாவியையும்‌ கிளியையும்‌ ஒட்டத்‌. 
தட்டை என்னும்‌ கருவியை வைதீதிருப்பார்கள்‌. மூங்கி 
வலைத்‌. துண்டாக்கி அந்தத்‌ துண்டில்‌ . சைப்பிடி உள்ள 
இடத்தைத்‌ தவீர மற்ற இடத்தில்‌ பிளந்து, தட்டும்போது 
பிளந்த. பகுதிகள்‌. ஒன்றோடொன்று மோதி இலிக்கும்படி. 
செய்வது தட்டை. அதைத்‌ தட்டினால்‌ எப்படி ஓலிக்குமோ. 
அப்பமு. யிருக்கும்‌ தேரையின்‌ ஒலி. சுனையில்‌ பிளந்தாம்‌ _ 
போன்ற வாயை உடைய தேரைகள்‌. எப்போ தும்‌ ஒலிக்கும்‌ 
டக ட்டம்‌ தலைவன்‌ அவளுடைய காதலன்‌... . 

ப -... மட்டம்‌ பெய்த மணிக்கலத்து அன்ன 


- இட்டுவாய்ச்‌ சுனைய பகுவாய்த்‌ தேரை 
தட்டைப்‌ மறம்‌ டக்‌ நாடன்‌. 


[மட்டம்‌ - கள்‌; மணிக்கலம்‌ - நீல நிறக்‌ கண்ணாடிக்‌ குப்பிகள்‌; 
இட்டுவாய்‌ - இடுகிய வாய்‌) சுனைய - னையில்‌ உள்ளன வரகிய; 
பகுவரப்‌ - பிளந்தாற்‌ போன்ற வாய்‌; ... தட்டைப்‌, பறையின்‌ ்‌ 
தட்டை என்னும்‌ ப. சருவ ப போல; குறங்கும்‌ - 
ஒலிக்கும்‌, ] 


பல காலத்துக்குமுன்‌ நடந்தது அது, முதல்‌ மூதல்‌ 
காதலனைத்‌ காதலி கண்டு இன்புற்றாள்‌, அன்று நல்ல 
நிலா. நெடுநேரம்‌ மிலா, தன்‌ ஒளியை வீஏியது, அவள்‌ வாழ்க 
கையிலும்‌ அமுத. நிலா ஓளி வீசத்‌ தொடங்கிய நாள்‌ 
அல்லவா அது? அதை அவள்‌ வாழ்வு முழுவதும்‌ மறக்கா 
மல்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌. நிலாவில்‌ எல்லாப்‌ 
பொருளும்‌ ஒரு மோகனச்‌ சோபையோடு விளங்கின. 
அவளுக்கும்‌ புதுப்‌ பொலீவு உண்டாயிற்று. நீண்டு பருத்த 
“தோளை அவள்‌ அவ்வளவு காலம்‌ தரங்கியதற்கு அன்று 
பயன்‌ கிடைத்தது. அந்த மலை சாடன்‌, அவள்‌ கெடுக்தோலை 
மணந்தனன்‌. ஆ! அந்த இன்பத்தை என்னென்று சொல்‌ 
வது/ அவன்‌ தொட்ட தோளில்‌ ஒரு புது இன்பம்‌; ஒரு 
பூரிப்பு: ஒரு குளிர்ச்சி, அவனைக்‌ காணாத நேரமெல்லாம்‌; 
அவன்‌ அணைந்த தோளைத்‌ தொட்டுத்தொட்டுப்‌ பார்த்து 
மஇழ்ச்சியை அடைந்தாள்‌. அதில்‌ குளிர்ச்சி மாத்திரமா 
இருந்தது? அதில்‌ ஒரு புது மணம்‌, ஆம்‌, ௮து மூல்லையரும்‌. 
பீன்‌ மணம்‌ வீசியது, அவள்‌ முல்லை மாலையை அணிந்து. 
- கொண்டாளா? இல்லையே! அவன்‌ அணைந்த தோள்‌ அது. 
அவன்‌ திருமேனி முல்லை மணம்‌ வீசுவது, அவன்‌ அணைந்த 
தோளில்‌ அக்த மணம்‌ சார்கீது இப்போது மணந்தது, 
அந்த. மணம்‌ அல்லவா அவளைக்‌ காப்பாற்றியது? ப 


அவனைப்‌ பிரிந்திருக்க சேர்ந்த சமயங்களில்‌ எல்லாம்‌ 
அவள்‌, “கரம்‌ நம்‌ காதலனைச்‌ சந்தித்தது. கனவே” 
என்று ஐயுற்றதும்‌ உணடு. ஆனால்‌, அவள்‌ தோள்‌ மூல்்‌லை 
பின்‌ மணத்தை வீசு, இலலை, இல்லை... அவன்‌ உன்னை 


8 முல்லை. மணம்‌. 


மணந்தது ்‌ உண்மை”. என்று கூறியது... ப அன்றுசார்க்த 
மணம்‌ இன்றும்‌ மணந்தது. 
.... இதைத்தன்‌ தோழியிடம்‌ சொன்னாள்‌ காதலி: 

. மட்டம்‌ பெய்த மணிக்கலத்து அன்ன 
இட்டுவாய்ச்‌ ௭னைய பகுவாய்த்‌ தேரை 
தட்டைப்‌ பறையில்‌ கறங்கும்‌ நாடன்‌ 
தொல்லைத்‌ திங்கள்‌ நெடுவெண் ணிலவின்‌ _ 
மண ந்தனன்‌ மன்நெடுந்‌ தோளே? 

"இன்றும்‌ முல்லை முகைநா றும்மே.” 
[தொல்லை : பண்டு) மணந்தனனண்‌ - தருவினான்‌; முகை - 
அரும்பு] நாடன்‌ தொல்லை. நெடுவெண்ணிலவில்‌ தோள்‌ ப்ட்‌ 
னன்‌; இன்னும்‌ மூல்லைமுகை காறும்‌. ] 


“அன்று ௮வன்‌ மணந்த என்‌. இகல்‌ இன்றும்‌ 
முல்லையரும்பு மணக்கிறது” என்ற அவள்‌ கூற்‌.மிலே, 
“ஆடவருடைய மேனி மல்லை மணம்‌ உடையது” என்ற 
உண்மை 0 பொதிந்திருக்‌ ன்‌ 


ஆ 
இச்த உண்மையைக்‌ குமர குருபர சுவாமிகள்‌ 
ப ஒரிடத்தில்‌ புலப்படுத்துகிருர்‌, சிதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 


என்னும்‌ நாலில்‌ வருவது ௮.து. சிதம்பரத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌. சிவபெருமான்‌ புகழை விரிக்கும்‌ பாடல்‌ ௮ து. 


சிவசாம சுந்தரி. அருகில்‌ நின்று நடராசப்‌ 'பெருமா 
“னுடைய நடன. அழகையும்‌ திருமேனிப்‌ பேரெழிலையும்‌ 
பார்த்துப்‌ பார்த்து இன்புறுகிறுள்‌. மின்னலைப்‌ போன்ற 
இடையை யுடைய மாதேவியாகிய அப்‌ பெருமாட்டி விம 
குளிரும்படி பொன்‌ மன்றத்தில்‌ நடம்புரியும்‌ கூத்தப்‌. பெரு 
மானை: கோக்கு முனிவர்‌. பாடுகிரூர்‌, 


௫ று ந்‌ தாகை, 5 


அஷ்‌. 


முல்லை மணம்‌ இ 


மின்செய்த சிறுமருங்குற்‌ ' 
பெருந்தேவி விழிகுளிர்ப்பப்‌ 
பொன்செய்த மணிமன்றில்‌ 
நடஞ்செய்த புகழோய்‌! கேள்‌. 
ர்ம்ருங்குல்‌ ன இடை: பெருந்தேவி - சிவகாமசுந்தரி: குளிர்ப்ப்‌ - 
குளிர்ச்சியடைய; மணிமன்று - அழகிய அம்பலம்‌. ] 
அம்மையின்‌ கண்‌ கயல்‌ போலவும்‌ மான்‌ போலவும்‌ 
வண்டு போலவும்‌ இருக்கிறது. அந்தக்‌ கண்‌ இறைவன்‌ 
அழகுத்‌ திருமேனியிலே சுழன்று விளையாடுகிறது. அப்‌ 
போது அவன்‌ திருமேனி கயலுக்கு ஏற்ற கடலாகவும்‌, 
மானுக்கு ஏற்ற மூல்லைவனமாகவும்‌, வண்டுக்கு ஏற்ற பூம்‌ 
பொழிலாகவும்‌ விளங்குகிறது. ப 


இறைவா, மணம்‌ வீசும்‌ மாலையை அணிந்த ப்‌ 
பெற்ற பெருமாட்டியின்‌ மையை உண்ட கண்ணாகிய 
இரட்டைக்‌ கயல்மீன்களுக்கு உன்‌ திருமேனி. புதிய நீர்‌ 
வெள்ளத்தையுடைய கடலாக இருக்கிறது” என்று பூகழ்‌ 

௫ குமரகுருபர மனிவர்‌. ப ப 

'முருகுமிர்க்கும்‌ நறுந்தெரியல்‌ 
...... மொய்குழலின்‌ மையுண்கண்‌ 
்‌ பொருகயற்குன்‌ திருமேனி 
ட இதுல னப்‌ புணரியே! ம 


 [குருகு-ம -ம்ணம்‌; தெரியல்‌ - மாலையை அணிந்த; பொரு கயல்‌ - 
இரட்டைக்‌ கயல்‌; புணரி - - கடல்‌. .. 


அடுத்தபடி, மானுக்கு ஏற்ற ற முல்லை வனம்‌ "என்கிருர்‌. 


தேன்மறிக்கும்‌ வெறித்தொங்கல்‌ 
அறற்கூந்தல்‌ திருந்திழைகண்‌ 

மான்மறிக்குஉன்‌ திருமேனி -: ப 
மலர்முல்லைப்‌ புறவமே! 


[தேன்‌ குறுக்கிட்டு... ஓடும்‌ . வாசணையையுடைய மாலையை 
அணிந்த, கருமணலை ஒத்த கூந்தலையும்‌ திருத்தமான அணிகலன்‌ 
களையும்‌ பெற்ற சிவகாமசுந்தரியின்‌ கண்ணாகிய மான்‌ குட்டிக்கு . 
உன்‌ திருமேனி, முல்லை மலரையடைய வனமாகும்‌. மறிக்கும்‌ - 
குறுக்கிடும்‌; , வெறி - மணம்‌: - தொங்கல்‌ - மாலை; அறல்‌ - ௧௫ 
மணல்‌; இழை - 'ஆபசணம்‌; புறவம்‌ - முல்லை. மலர்‌.] 


ட பிற்கு. இறைவன்‌ “திருமேனியைப்‌ த்‌ பூம்பொழில்‌ 
என்கிறார்‌, ப ப 


பிறைஅளிக்கும்‌ 'சிறருதல்‌ அப்‌: 
பெண்‌ அமுதின்‌ பேரமர்க்கண்‌ 
சிறைஅளிக்குன்‌ திருமேனி 
தேன்‌ அளிக்கும்‌ பொதும்பரே!' 

_ ழ்மிறையை ஒத்த சிறிய நெற்றியை உடைய அந்தப்‌ பெண்ண 
த பெரிய மோதும்‌ கண்ணாகிய சிறகையுடைய வண்டுக்கு 
உன்‌ திருமேனி, தேனைத்‌ தீரும்‌ சோலையாகும்‌. அளி - வண்டு; 
பொதும்பர்‌ - சோலை. 7. _ 


்‌.. இந்த மூன்று உருவகங்களில்‌ இரண்டாவது உருவகத்‌ 
தில்‌ முன்னே காம்‌ கண்ட கருத்து வர்திருககிறது, இறை 
வியின்‌ சண்ணை மானாக உருவகம்‌ செய்தவர்‌, இறைவன்‌ 
இருமேனியை முல்லை மலர்‌ கிரம்பிய காடாகச்‌ சொல்விருர்‌. 


| இருந்இிழைகண்‌ மான்மறிக்கு உன்‌ திருமேனி மலர்‌. 
முல்லைப்‌ பு,௰வமே!”” என்கிறார்‌, இங்கே மான்‌ என்றதற்காக 
- ஏதோ ஒரு: வனத்தைச்‌ சொன்னார்‌ என்று எண்ணக்‌ 
. கூடாது. இறைவன்‌ திருமேனி முல்லைமணம்‌ வீசுவது; 
அதினுல்‌ அது முல்லைவனம்‌ போலவே இருக்கிறது... 


ஆடவர்‌ மேனி முல்லை. மணம்‌ உடையது என்ற கருத்து 
ரம புலவர்‌ உலகத்தில்‌ இருந்து வருகிறது என்ப 
தனை மூன்று இடங்களில்‌ கண்டோம்‌. கம்பன்‌ காட்டும்‌ 


4 பண்டம்‌ செய்யுட்கோவை, 5, 


முல்லை மணம்‌ ப 73 


கோசல நாட்டில்‌ ஆடவர்‌ கலைதெரி கழகங்கள்‌ உள்ள ந% 
தன வனங்கள்‌ அவர்களின்‌ மேனி மணத்தால்‌ முல்லைவனம்‌ 
ஆகின்‌ றன. அரிசில்‌ கிழார்‌ அறிமுகப்படுத்தும்‌ தலைவியின்‌ 
தோள்‌, அவளுடைய காதலன்‌ திழுவியதனால்‌ அவனுடைய 
மேனி மணமாகிய மூல்லையின்‌ நறுமணம்‌ வீசுகிறது. குமர 
குருபரர்‌ போற்றும்‌ ஈடராசப்‌ பெருமானுடைய திருமேனி 
உமாதேவியின்‌ கண்ணாகிய மான்‌. உலவுவதனால்‌ மட்டு 
மன்றி மணதி்தாலும்‌ மலர்‌ றத புறவமாக : விளங்கு 
கிறது... 

ஓர்‌ அரிய கருத்தை, இது பப்கதரப்ள்ன்‌ என்று 
்‌- தெரிந்துகொள்ள மூன்று பெரும்‌ புலவர்கள்‌. சான்று 
கூறினால்‌ போதாதா? 


. இலக்கியக்‌ கரும்பு 


இன்று பொங்கல்‌ திருகாள்‌," கரும்பும்‌ மஞ்சளும்‌ 
வைத்துக்‌. சுதிரவனைப்‌ போற்றும்‌. திருராள்‌. குரும்பு 
இனிப்புச்‌ சுவையின்‌ அடையாளம்‌; 'வெல்லத்துக்குத்‌ தாய. 
சுற்கண்டும்‌ டல கரும்பு இருந்தால்தான்‌. 
கிடைக்கும்‌. உ ௮ உ” 

கரும்பின்‌ நினைவே "இனிக்கிறது, கிட உடைய 
"வர்களை, “கட்டிக்‌ கரும்பே” என்று சொல்லி, ம்‌ 
ஆர்வத்தைக்‌ காட்டுகிடோம்‌. கட்டி என்பது கற்கண்டுக்குப்‌ 
பெயர்‌. கற்கண்டு காய்ச்சுவதற்கு உயர்ந்த வகையான. 
கரும்பு வேண்டும்‌. கட்டிக்‌ கரும்பு என்பது அர்த உயர்ந்த 
சாதிக்‌ கரும்பைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. பெரியாழ்வார்‌ கண்ண 
பிரானை, ஆலை நீள்கரும்‌ பன்னவன்‌ தாலோ” என்று 
பாடுகிறார்‌. 
... தல்ல நிலத்துக்கு அடையாளம்‌ கரும்பும்‌ செல்லும்‌ 
விகாவது. “நிலத்துக்‌ சணியென்ப நெல்லும்‌ கரும்பும்‌” 
என்று பழம்புலவர்‌ ஒருவர்‌ பாடுகிறார்‌. வளர்க்கும்‌ . வகை: 
யில கரும்பை வளர்த்து, நாவுக்கு இனிய வெல்லத்தையும்‌ 
சர்க்கரையையும்‌ கற்கண்டையும்‌ தருகிறவர்கள்‌ வாழட்டும்‌, 
அவர்கள்‌ மூய திசியினால்‌ தானே இன்று பொங்கல்‌ வைக்க 
முடிகிறது? 
.வெலலம்‌ இல்லாவிட்டால்‌ சர்க்கரைப்‌ பொங்கல்‌. 
- எங்கிருந்து வரும்‌?  . டு 
ஆ 


1, பொங்கலன்று வெளியான கட்டுரை இது, 


இலக்கியக்‌ கரும்பு | ட்ரித. 


தமிழ்‌ காட்டில்‌ பல இடங்களில்‌ கரும்பு வளம்‌ பெற்று 
வளர்கிறது. . கரும்பாலைகள்‌ பல இந்‌ நாட்டில்‌ இருக்‌ 
இன்றன. வயலில்‌ உழவர்களின்‌ முயற்சியினால்‌ விளையும்‌ 
கரும்பு ௮து. சொல்லேருழவராகிய புலவர்கள்‌ தாம்‌ 
இயற்றிய : செய்யுட்களில்‌, இலஃககியமாஇய . வயல்களில்‌, 
கரும்பை அங்கங்கே நஈட்டிருக்கிறார்கள்‌. சொல்லுருவில்‌ 
அந்தக்‌ கரும்பு பலப்ல வகையில்‌ காட்டு தருகிறது. 
.. செய்யுட்களில்‌ கரும்பைப்‌ போன்ற கவிதை: ஒரு 
வகை, அதை இட்சுபாகம்‌. என்பார்கள்‌. . ஆலையில்‌ 
கொடுத்துச்‌ ௪சககை வேறு சாறு வேருகப்‌ பிழிர்து பயன்‌ 
படுத்துவது போல அத்தகைய கவிகளை அராய்ந்து கோது 
நீக்கிக்‌ குணம்கொள்ள: பவனம்‌ இலகஇியக்‌ கரும்பு 
களை இனிப்‌ பார்க்கலாம்‌, ட்‌ 

_ த்‌ 

கரும்பு ரட்ட வாம்‌ உடன்‌. ளைவுக்கு 
வருஇிறது. "இரும்பு உருலாகள்‌ மூன்று இணைந்து, தமக. 
குள்ளே போகும்‌ கரும்பைச்‌ சக்கை (வேறு சாறு வேறு 
ஆக்குகின்றன. கட்டுக்‌ கட்டாகச்‌ கரும்பைச்‌ சாறு பிழியும்‌ 
வேலையில்‌. ஆலை ஈடுபட்டிருந்தாலும்‌ அந்த இரும்பு உருளை 
களுக்குக்‌ கரும்பின்‌ ௬வை எள்ளளவாவது : தெறியுமா? 
இரும்பிலே கரும்பின்‌ சுவை ஏருது; இதுதான்‌. இயற்கை. 


_ -கரும்பாலையில்‌ உள்ள இரும்பு. உருளை க்குக்‌ கரும்பின்‌ 
சுவை தெரியும்‌ நிலை ஏற்பட்டால்‌ அதைக்‌ காட்டிலும்‌ 
பெறிய ' ஆச்சரியம்‌ இருக்க முடியாது. அந்த அச்சரியம்‌ 
ஒரிடத்தில்‌ நிகழ்ந்தது. . ர பட்‌ ஒரு பயகலக 
இதைச்‌. சொல்வர்‌, 


- மனிதனால்‌ செய்ய பன்ற, அம்பு தமான "செயல: 
இறைவன்தான்‌ செய்யமுடியும்‌, இரும்பு கரும்பின்‌ சுவையை. 
உணரும்படி. செய்த இந்தச்‌ செயலும்‌ இறைவன்‌ அருளால்‌: 


நிகழ்க்தது . என்று அடுன்றுக்றள்‌ மாணிக்க : வாசகர்‌, 
எங்கோ எப்பொழுதோ நிகழ்ந்தது. அன்று இது. அவர்‌ 
சொந்த அ.நுபவத்திலே உணர்ந்தது. பகம்‌ சாட்சி 
வேண்டுமா? 


தம்முடைய மனமாகிய இரும்பிலே இறைவன்‌. கன்‌ 
இருவடி.யாகிய கரும்பின்‌ சுவையைக்‌ காட்டினான்‌ என்று 
பாடுவறார்‌. “இரும்பின்‌ தன்மையைத்‌ -தரும்‌- மனத்தை 
யுடைய என்னை இழுத்து இழுத்து, என்‌ எலும்பு உருகும்‌ 
படியாகச்‌ செய்து, கரும்பு தருகின்‌, ற சுவையைக்‌ காட்டி... 
யதுபோல்‌ உன்‌ இண னகர சாட்டினையே!. என்று 
போத்து கருர்‌, தி 

௬ - இரும்புதரு மனத்தேனை 

ஈர்த்தீர்த்துஎன்‌ என்புஉருக்கி 
கரும்புதரு ௬ுவைஎனக்குக்‌ 

காட்டினை உன்‌ பொன்னடிகள்‌. 

ஆ 


ஒரு. ஞானி, அவர்‌ சிறு பிராயத்‌ திலிருக்தே க்கு 
வழிபடுகிறவர்‌. ஆசையை அடக்கி யோகம்‌ பயிலபவர்‌, 
இந்தப்‌ பிறவி எடுத்ததன்‌ பயன்‌ எதுவோ அதைப்‌ பெற்று. 
விட்டவர்‌, அவருக்கு மரணத்தைப்‌ : ட்டன அன்‌ 
கவலையே இல்லை. ப ்‌ 


டுத்த வீட்டில்‌ ஒருவன்‌ ஆண்டில்‌ மூதிர்ஈ்ச வயசு, . 
வியாதியாகப்‌ படுத்துக்‌ இடக்கிறான்‌. பலகாலமாக வாழ்க 
கையில்‌ இன்பம்‌ அநுபவித்தோமே, . இதுபோதும்‌” என்று 
- அவன்‌ நினைக்கவில்லை. “இன்னும்‌ வாழவேண்டும்‌; வாழ்க. 
கையை அநுபவிக்க வேண்டும்‌' என்ற ஆசை: (பெருகிக்‌ ப 
கொண்டே இருக்கிறது. அதினல்‌. சாவைக்‌ கண்டு அவன்‌ 
னல்‌ ப 


" திருவாசகம்‌, தகுவேசறலு, 1 





இலக்கியக்‌ கரும்பு 19 


இந்த: இரண்டு. பேருக்கும்‌ உபமானமாகக்‌ “ம 
வருகிறது. ்‌ 
ஒருவன்‌ கரும்புத்‌ தோட்டம்‌ ன ர்ரட்பந ல கரும்பு 
நன்றாக முற்றி விளைந்தது, : அதை வெட்டி ஆலையிட்டு 
வெல்லமாக்கிவிட்டான்‌.. கரும்புத்‌ தோட்ட த்தில்‌ செத்தை 
யும்‌ சக்கையும்‌ குவிந்து கிடந்தன. அவற்றிற்கு யாரோ 
ஒரு போக்கிரி தீ வைத்துவிட்டான்‌. அதைக்‌ கண்ட. 
ஒருவர்‌ ஒடிவந்து ' தோட்டத்துக்குச்‌ சொந்தக்காரரிடம்‌. 
“ஐயா, உங்கள்‌ கருப்பங்காடு எரிகிறது'' என்று சொன்னார்‌. 
௮வர்‌ என்ன சொன்னார்‌ தெறியுமா? “நானே தீவைக்க 
வேண்டும்‌ என்று எண்ணினேன்‌. அதப்‌ புண்ணியத்தை 
யாரோ உபகாரி கட்டிக்‌. கொண்டான்‌. அ௮வன்‌- வாழட்டும்‌. 
ஆலையாட் டு. வெல்லம்‌ எடுத்த பிறகு கருப்பங்காடு எரிந்‌ 
தால்‌ என்ன? எரியாமல்‌ இருந்தால்‌ என்ன?'' என்றார்‌. 
இன்னும்‌ ஆலையிடா மல்‌, கரும்பை வெட்டாமல்‌ இருந்த 
மற்றொருவன்‌ வயலில்‌ ஒருவன்‌ தீ வைத்துவிட்டான்‌. அப்‌ 
போது, “ஐயோ! பட்ட பாடெல்லாம்‌ வீணாப்‌ போய்விட்‌ 
டதே!'” என்று மிலத்துச்‌ சொந்தக்காரன்‌ அலறினான்‌. 
இந்த இரண்டு பேரில்‌ கரும்பை அலைபோட்டு ஆட்டிக்‌ 
கொண்டவனைப்‌ போன்றவன்‌ ஞானி) மண்ட பகவ ண்ய்‌ 
சமமானவன்‌ அஞ்ஞானி.. ப ப 
ப . *தரும்பினால்‌ கட்டி. ரண்டும்‌ அதன்‌. துரும்பாகய 
தோகை: வேகும்பொழுது துயரடைய மாட்டார்‌. அது 
போல முயற்கி செய்து இவ்வுடம்பினால்‌ உண்டாகும்‌ நல்ல 
பயனைப்‌ பெற்றவர்‌ யமன்‌ வரும்பொழுது தவம அமா, 
க்ள்‌” என்று காலடியார்‌ சொல்கிறது. ப 
கரும்பாட்டிக்‌ கட்டி சிறுகாலைக்‌ கொண்டார்‌. , 
துரும்பெழுந்து வேங்கால்‌ துயர்‌ஆண்டு உழவார்‌; 
வருந்தி உடம்பின்‌ பயன்‌ இதுக டார்‌ கூற்றம்‌ 
வருங்கால்‌ பரிவ திலர்‌. ப கி 


- அவக யய அனைவ வ சைக்‌ வனை வ கன வைபவ வத்த, அவையவை வைதக்‌ கைதை அவுக்க ககைக்வாரகவகாடயு ள்ள, ல்லை ண்ணு ன்‌ 


1. நாலடியார்‌, 34. 


10 - முல்லை மணம்‌ 


[கட்டி - கற்கண்டு; சிறுகாலை - தக்க பருவத்தில்‌; துரும்பு 
சொத்தை! வருந்தி- முயழ்கி செய்கு; கடற்றம்‌ - யமன்‌; புரிவது - 
டை ல்வு 

ள்‌ 

தருமன்‌ துனியில்‌ இருக்கும்‌ தர்ழையைக்‌ தோகை 
ஏன்று சொலவார்கள்‌: அதைக்‌ .கொழுத்தாடையென்று 
உலக வழக்கில்‌ வழங்குவார்கள்‌. கரும்2ரன்‌ டன 
சுவையற்ற அட்பபகு மிக்க சுவையுள்ள து. 

ப 'அஜகஜாந்தரம்‌' ஏன்று ஒரு பழமொழியை தாம்‌ பல 
மறை கேட்டிருக்கிடோம்‌.உடர்வம்‌ 2 தாழ்வும்‌ உள்ள இரண்டு 
பொகருள்களீனிடையே உள்ள வேற்‌.றுமையைக்‌ குறிக்க 
இந்தப்‌. பழமொழி வழங்குகிறது." அறம்‌. என்பது ஆடு” 
கஜம்‌ என்பது யானை. ஆட்டுக்கும்‌ ஆனைக்கும்‌ உள்ள வேறு 
பாடு எனபது அதன்‌ பொருள்‌. மலைக்கும்‌ மடுவுக்கும்‌ உள்ள 
வேறுபாடு என்று சொல்வதில்லையா? ௮து போன்றது இது. 
ஆடு சிறிய உறுவநூடையது. ஆசீ பெரிய உருவம்‌ உடை. 
யது, உருவத்தில்‌ உள்ள வேற்றுமையைக்‌ கருதிச்‌ சொல்வது 
இது' என்று சோன்றும்‌, அசதைவி... அட்பமான கருத்து 
ஒன்று இருக்கிறது; கரும்போடு தொடர்புடையது து. 
தோகையோடு உள்ள. கட்டுக்‌. சரும்பை.. ஒரிட இதில்‌ 
டோட்டிருக்கிறார்கள்‌.. அங்கே ஒரே சமயத்தில்‌ ஓர்‌ ஆடும்‌. 
தர்‌ ஆனையும்‌, வருகின்றன, அடு நேரே தோகையுள்ள 
- பகீகதிதுக்குப்‌.. போய்க்‌ . கொழுத்தாடையைக்‌ கடிக்கும்‌. 
ப அற்றம்‌ கரும்பின்‌ அடிப்‌ பக்சம்‌ சென்று கரும்பைக்‌ 
டூ.கீகும்‌.. எவை. காணும்‌ இழத்தில்‌ இப்படி அட்டைப்‌ 
ப ட மனிதர்களும்‌. ஆனையைப்‌ போன்று. மனிதர்‌ அணாம்‌. 
- உலகத்தில்‌. இருக்கிருர்கள்‌ அல்லவா? வ ரதம்‌ ப 
, உள்ள: பரவ தம? அஜகஜார்தரம்‌", . டட டத 
3 ப ப 
ன்‌ கரும்பை ஒருவன்‌. தன்வி ம்‌ கடித்துக்கொண்டு 
ன்‌ வருஒறாள்‌. . வரவர டட. மிகு நகக்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 


இலக்கியக்‌ கரும்பு ப 17” 


அடியிலிருந்து தின்று வர்தானானால்‌ முதலில்‌ மிக இணிக்கும்‌;' 
வரவர அக்கு இணிமை குறையும்‌ ; கடைசியில்‌ சுவையே 
இன்றிச்‌ சப்பிட்டுவிடும்‌, 

கரும்பைக்‌ கடித்துச்‌ சுவைப்பதில்‌ இப்படி. இருவேறு 
வகை இருப்பதை ஒரு புலவர்‌ நினைந்தார்‌. நல்லவர்களோடு 
பழகினால்‌ வரவர அவர்களுடைய நட்பு மே அம்மேலும்‌ 
இனிமையைத்‌ தருவதும்‌, அல்லாதவர்களுடைய நட்பு வர 
வர நலம்‌ குறைந்து அருவருப்பில்‌ வர்து முடிவதும்‌ ௮வ 
ருக்கு உடனே நினைவுக்கு வ$தன. இரண்டையும்‌ உவமை 
யாக்கி ஒரு பாட்டுப்‌ பாடிவிட்டார்‌, 


- கனைகடல்‌ தண்சேர்ப்ப! கற்றறிந்தார்‌ கேண்மை 
நுனியிற்‌ கரும்புதின்‌ றற்றே?--நுனிநீக்கித்‌ 
தூரில்தின்‌ றன்ன தகைத்தரோ பண்பிலா 
ஈரம்‌ இலாளர்‌ தொடர்பு. 

[ஒலிக்கின்ற கடற்கரைக்கும்‌ ல்‌. கற்று ட 
க்ளின்‌ நட்பு, கரும்பை நுனியிலிருக்து தின்றாற்‌ போன்றது; நுனியை 
விட்டு அடிப்‌ பகுதியிலிருந்து தின்றாற்‌ போன்ற சன்மையை உடை 
யது, குணமும்‌ அன்பும்‌ இல்லாதவர்களுடைய நட்பு] 

ந்‌. இ 

-கரும்பிலே ஈமக்கு வேண்டாதது கணு. அதைப்‌ 
பற்‌.றி ஒரு புலவர்‌ பாடுகிருர்‌. அவர்‌ வேலையர்‌ என்னும்‌ 
பெயருடையவர்‌. சிவப்பிரகாச சுவாமிகள்‌ என்ற பெருங்‌ 
கவிஞருடைய தம்பி அவர்‌. அவருக்குக்‌ கருணைப்பிரகாசர்‌ 
என்ற தம்பி ஒருவர்‌ இருந்தார்‌, மூவருமே. புலவர்கள்‌? 
நூல்சகா இயம்றியிருக்கிறார்கள்‌. ன்‌ ட 

- கடைடித்‌ : தம்பியாகிய கருணைப்பிரகாசர்‌ முதவில்‌ 
இறந்துபோனார்‌. மூத்தவராகய சிவப்பிரகாசர்‌ பல ஆண்டு 
களுக்குப்‌ பின்‌ மறைந்தார்‌... கடைசியில்‌ பூத உடம்பை . 
நீத்தவர்‌ வேலையர்‌. தம்‌ முன்னவரும்‌ பின்னவரும்‌ இறம்சு 
1. நாலடியார்‌, 136, 
மூ. 0 2 


16 ப முல்லை மணம்‌ 


பிறகு தனியாக இரு£த அவருக்குத்‌ துயரம்‌ பெருகியது. 
“மரணம்‌ முறைப்படி வருவதாக இருந்தால்‌ ஓன்று 
மேலிருக்து ழ்‌ வரவேண்டும்‌; அப்போது என்‌ தமையனார்‌ 
இறந்த பின்‌ கான்‌ இறகக, பின்‌ என்‌ தம்பி இ௰க்க வேண்‌ 
டும்‌. இல்லையானால்‌ &€ழிருந்து மேலே போகவேண்டும்‌. 
முதலில்‌ என்‌. தம்பி இ௰க்தான்‌. பின்பு சான்‌ இறக்திருக்க 
வேண்டும்‌, பிறகுதான்‌ என்‌ தமையனார்‌ இறக்கவேண்டும்‌. 
இந்த இரண்டு முறையிலும்சேராமல்‌ தம்பி முன்‌ இறக்கத்‌ 
தமையனார்‌ பின்பு இறக்க கான்‌ மொட்டை மரமாக நிற்‌ 
இத என்று அவர்‌ அளவிலாத வருத்தம்‌ ௮அடைநீதார்‌. 
'என்‌ தம்பியும்‌ பெரும்புலவன்‌. அண்ணாவோ கவிதா 

சார்வபெளமர்‌. அவர்கள்‌ இருவரும்‌ போன பிறகு கான்‌ 
இருந்து ஏன்ன பயன்‌? கருப்பங்கழியை வெட்டித்‌ தின்‌ 
பவர்கள்‌ மேற்கழியையும்‌ €ழ்ச்‌ கழியையும்‌ வெட்டிக்‌ 
கொண்டு கணுவைப்‌ போட்டுவிடுவது போலத்‌ தெய்வம்‌, 
மஇப்புள்ள என்‌ சகோதரர்‌ இருவரையும்‌ தன்‌ திருவடி. 
யிலே சேர்த்துக்கொண்டு, என்னை மட்டும்‌ ஒதுக்கிவிட்டது.. 
நான்‌ கரும்பில்‌ உள்ள கணுவைப்போல இருக்கிறேன்‌!” 
என்று புலம்பினார்‌. அந்த ஈரக்‌ பாட.லாக மாறி 
வெளியாயிற்று. . ? 
.... யர$ரா ஒரு பெண்‌ அவரைப்‌ பார்த்து, “உங்கள்‌ 
அண்ணனும்‌ தம்பியும்‌ எங்கே!” என்று கேட்க, விடை. 
- சொல்வது போல அமைந்திருக்கிறது பாட்டு. 

.. அல்லிமலர்ப்‌ பண்ணவனும்‌ ஆராய்ந்‌ தறிகவிதை 

.... சொல்லும்‌ இருவரிடைத்‌ தோன்றியயான்‌--மூல்லை 
ப அரும்பிற்‌ பொலியும்‌ அணிமுறுவல்‌ லப்‌ :. 

_ பகரும்பிற்‌ கணுநிகர்த்தேன்‌ காண்‌... 
ப -1அல்லிமலர்‌ - ௮௧ இதழ்களையுடைய தாமரை மலரில்‌ இருக்‌ 
டக்று; பண்ணவன்‌ - பிரமன்‌; முல்லை. அரும்பைப்‌ போல விளம்‌ 
ட கும்‌ அழகையுடைய ப்ல்‌்‌ வரிசைகளையுடைய ப கால்‌, 


ஆ 


இலக்கெக்‌ கரும்பு 70 


ஒரு சபையில்‌ என்‌ ஆ௫ரியராகிய ஐயரவர்கள்‌ தலைமை 
வ௫இத்தார்கள்‌. அப்போது மூன்று பேர்‌ சொற்பொழிவு 
ஆற்றினார்கள்‌. அவர்களில்‌ நடுவிலே பேசினவர்‌ அவை 
யடக்கமாக, “ரான்‌ முன்‌ பேசிய ஈல்ல பேச்சாளருக்கும்‌ 
பின்‌ பேசப்போகிற அறிவாளிககும்‌ இடையிலே வந்து 
நிற்கிறேன்‌, கரும்பிலே கணுவைப்போல்‌'' என்றார்‌. அவ 
ருக்கு வேலையர்‌ பாடல்‌ நினைவில்‌ வந்திருக்கவேணடும்‌, 
அவர்‌ ஈன்றாகவே பேசினார்‌. பேச்சு முடிந்தபிறகு அவைத்‌ 
தலைவராகிய ஐயரவர்கள்‌ தம்‌ கருத்தைச்‌ சொல்லும்போது, 
கணுவென்று அவர்‌ சொன்னதற்கு உயர்வான பொருள்‌ 
ஓன்றைச்‌ சொல்லி யாவரையும்‌ இன்புறச்‌ செய்தார்கள்‌. 
“அன்பர்‌. தம்மைக்‌ கணுவென்று சொன்னார்‌. கணு 
வானது தாழ்ச்ததென்ற கருத்தில்‌ அ௮வர்‌ சொல்லி 
யிருக்கலாம்‌. ஆனால்‌ வேளாண்மை 'செய்பவர்களைக்‌ 
கேட்டால்‌ உண்மை விளங்கும்‌); கணுவின்‌ பெருமை தெரிய 
வரும்‌, கரும்பைக்‌ காப்பாற்றி வளரவைப்பது கணுக்கான்‌. 
கரும்புக்‌ கரணைகளை நடும்போது முளை வெம்புவது கணுவி 
லிருக்துதான்‌. ஆகவே, கணுவும்‌ கறத தால்‌. என்று 

அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


. - கரும்பைப்பற்றி,. இலக்கியங்களில்‌ வரும்‌ கரும்பைப்‌ 
பற்றித்தான்‌, இன்னும்‌. சொல்லிக்கொண்டே போகலாம்‌... 
இப்போதைக்கு இது போதுமே! 


பிரமனுக்குச்‌ சாபம்‌ 


“இந்தப்‌ படுபாவியால்தான்‌ சான்‌ இந்த அல்லலுக்கு 
ஆளானேன்‌” என்னு நாம்‌ படும்‌ துன்பங்களுக்குப்‌ பிறரைக்‌ 
காரணமாக்கி, வெறுத்து, வைது சினத்தைக்‌ காட்டுகிறோம்‌. 
இதனால்‌ வீணே மனிதனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையே 
கசப்பு வளர்கிறது. ௪ழுதாய வாழ்வில்‌ ௮மைகி கெடு 
இறது, இதை மாற்றுவதற்காகவே, “எல்லாம்‌ விதியின்‌ 
விளைவு' என்ற சமாதானத்தைப்‌ பெரியவர்கள்‌ வற்புறுத்‌ 
இப்‌ பேசுகிருர்கள்‌. நல்லவர்கள்‌ தாம்‌ துள்புறும்போது, 
யாரையும்‌ கொர்துகொள்ளாமல்‌, (எல்லாம்‌ என்‌ தலைவிதி!” 
என்று சொல்லுூருர்கள்‌. 

விதி யென்றும்‌, தலை எழுத்தென்றும்‌ சொல்லிச்‌ சமா. 
கானம்‌ செய்துகொள்வதற்கு ஏற்ற வகையில்‌ பல கற்பனை 
களைப்‌ பெரியவர்கள்‌ செய்து வைத்திருக்கிருர்கள்‌. *அவன்‌ 
அவன்‌ விதிப்படியே அயன்‌ அவன்‌ அவன்‌ தலையில்‌ எழுது 
இருன்‌” என்முர்கள்‌. உலகத்தைப்‌ படைக்கும்‌. கடவுள்‌ 
பிரமன்‌ என்றும்‌, அவன்‌ ஓவ்வோர்‌ உயிரையும்‌ படைத்து 
விடும்போது, அதன்‌ அதன்‌ புண்ணிய. பாவங்களுக்கு ஏற்ற 
படி. இன்ப துன்பங்களை வரையறுத்துத்‌ தலையில்‌ எழூ இ. 
விடுகிறான்‌ என்றும்‌ புராணங்கள்‌ கூறுகின்றன. 

தாம்‌ துன்பப்படும்போது தம்‌ தலைவி இயை பன்னாம 
அயலாரை கோவதுபோல, 'எல்லாம்‌ அந்தப்‌ பிரமன்‌ ளமுஇ. 
யது!” என்று. கூறுவது அறிவுடையவர்களுக்கு வழக்கம்‌. 

று இட அவ்வாறு பிரம னுக்குச்‌ சாபம்‌ கொடுப்ப துண்டு, 

ர ல்‌ 
௮ " நப்பாலத்தனார்‌ என்ற ப/லவர்‌ . காதற்‌ பாட்டு ஒன்று 
ன்‌ பாடியிருக்கூர்‌ இரு காதலன்‌ தன்‌ சாதலியோடு இன்‌: 


டமி ரமனுக்குச்‌ சாபம்‌ வ்‌ 


புற்று வாழும்போது தீன்‌ கடமைகளை ஆழ்‌.றுவதற்குப்‌ 
போதிய பொருள்‌ இல்லையென்று உணருகிறான்‌. அதை 
ஈட்டிக்கொண்டு வராவிட்டால்‌ இல்லற வாழ்க்கையை 
நடத்தஇயலாது. அறம்‌ செய்வதற்கும்‌ இன்பவாழ்வு வாழ்வ 
தற்கும்‌ பொருள்‌ இன்றியமையாதது, பொருளைத்‌ தேட 
வேண்டுமானால்‌ அவன்‌ வெளியூர்‌ சென்று முயற்சி செய்ய 
வேண்டும்‌. சில காலம்‌ தங்கிச்‌ தொழிலோ வவட 05 
செய்தால்தான்‌ பொருள்‌ கிடைக்கும்‌. 


ஒரு கணமும்‌ காதலியைப்‌ பிரியாது வாழ்கிற அவ 
னுக்கு, அவளைப்‌ பிரியவேண்டுமே என்ற கினைவு துன்‌ 
பத்தை உண்டாக்குகின்றது. அறம்‌ செய்ய வேண்டுமானால்‌ 
ஆடவன்‌ முயற்சி செய்து பொருள்‌ ஈட்டவேண்டும்‌. இல்லை 
யானால்‌ உலகம்‌ அவனைப்‌ பழிக்கும்‌. இந்த உண்மையையும்‌ 
அவன்‌ மறக்கவில்லை. சன்‌ காதலியோடு முயங்கி இன்புறும்‌ 
நிலை ஒருபாலும்‌, பொருள்‌ தேடுவதற்காக மேற்கொள்ளும்‌ 
பிரிவு ஒருபாலும்‌ இருந்து, அவன்‌. சிகதையைச்‌ . சிதறச்‌ 
செய்கின்றன. . மனம்‌ ஊசலாடுகிறது, *இன்பமா? 
கடமையா?” என்ற கேள்வி அவன்‌ அகக்கண்முன்‌ நின்று 
பயமுறுத்துகிறது. இறுதியில்‌ கடமையைச்‌ செய்யத்‌ 
துணிந்துவிடுகிறான்‌. ஆனாலும்‌, தான்‌ இடையீடு இல்லா 
மல்‌ நுகரும்‌. இன்ப வாழ்வுக்கு இடையே இந்தப்‌ பிரிவு 
நேரப்போவது ' அவனுக்கு வலு ல்‌ ட தக்வ்ட 
கிறது. ப்‌ 


“ஏன்‌ இப்படித்‌ சோறும்‌ என்று அவன்‌.மனம்‌ 
கேட்கிறது. 


ன  ழண்றன்‌்‌ கான்‌ ட இடமாக இருக்‌ 
இழறேனே!'' என்று அவன்‌ அறிவு பேசுகிறது... 


“இந்தப்‌ பயணத்தால்‌ காதலியோடு ஒன்றி. வாழும்‌ 
வாழ்வு தடைப்படுமே. பாலை நிலத்தைக்‌ கடந்து செல்ல 


௬௮ முல்லை மணம்‌ 


நேருமே!/ அது ஏவ்வளவு கடுமையான வழி தெரியுமா?” 
இப்படி. ஒரு சிந்தனை. 


ஐ, நன்றாகத்‌ தெரியும்‌, எங்கே பார்த்தாலும்‌ சுடுகிற 

சரளைக்‌ கற்கள்‌. இடையே ஆயர்கள்‌ தோண்டிய சிறிய 
பள்ளத்தில்‌ தேங்யெ சீரை யானைகள்‌ குடிக்கும்‌), ௮வ 
வளவு ஈரமற்ற நிலம்‌, ௮து என்‌ இன்ப வாழ்வுக்கு 
- இடையே வரும்‌ தன்மையுடையதாக இருந்தாலும்‌ சான்‌ 
சென்று வரத்‌ தீர்மானித்துவிட்டேன்‌. தண்ணிய மலை 
போல இருக்கிறேன்‌! என்று சமாதானம்‌ செய்துகொள்‌ 
இருளன்‌. ஆனாலும்‌, உள்ளே பிரிவுத்‌ துன்பம்‌ பயமுறுதது 
கிறது: சற்றே பொருமுகிறான்‌ ; பெருமூச்சு விடுகிறான்‌. 
“இன்ப வாழ்விற்குப்‌ பொருள்‌ தேடும்‌ முயற்சி பகையாக 
இருக்கிறதே!' என்று எண்ணுகிழுன்‌. இந்த உலகத்தின்‌ 
அமைப்பே அவனுக்காத்‌ தொல்லையாகத்‌ தோன்றுகிறது. 
என்னடா. உலகம்‌!” ஏன்று எண்ணுகிறான்‌. அப்பால்‌, 
(இப்படியெல்லாம்‌ உலகத்தை அ௮மைத்தானே, அவனை 
யல்லவா சொல்லவேண்டும்‌!” என்ற கினைப்புத்‌ தோன்று 
கிறது, மனத்துக்குள்‌ ஆத்திரம்‌. பேச்சோ சாக்தமாகப்‌ 
பேசுவதுபேரல வருறது, இப்படியெல்லாம்‌ கடக்கும்‌ 
படி. இச்த உலகத்தைப்‌ படைத்தவன்‌ நெடுகாள்‌ சுகமாக 
வாழட்டும்‌/ அவன்‌ -ஆட்சி ஈடக்கட்டும்‌'' என்று வாழ்த்து 
இருன்‌. வாழ்த்தா. இது? வயிற்றெரிச்சலின்‌ வேறு 
வடிவம்‌. ர 

- ஐதே கம்மஇவ்‌ வுலகுபடைத்‌ தோனே! ர்‌ 

- வைஏர்‌ வால்‌எயிற்று ஒண்ணுதற்‌ குறுமகள்‌ 2 
... கைகவர்‌ முயக்கம்‌ மெய்யுறத்‌ திருகி . 

. ஏங்குயிர்ப்‌ பட்ட. வீங்குமுலை யாகத்‌ ' 
ஆ துயில்‌இடைப்‌ படூஉம்‌ தன்மைய தாயினும்‌ 
ப - வெயில்வெய்‌. துற்ற பரல்‌ அவல்‌ ஒதுக்கிற்‌ 


பிரமனுக்குச்‌ சாபம்‌ ௨ 


கணிச்சியிற்‌ குழித்த கூவல்‌ நண்ணி 
ஆன்வழிப்‌ படுநர்‌ தோண்டிய பத்தல்‌ 
யானை இனநிரை வெளவும்‌ 

கானம்‌, திண்ணிய மலைபோன்‌ றிசினே.' 


| இந்த உலகத்தைப்‌ படைத்தவன்‌ நன்றாக வாழட்டும்‌! வெயிவி 
னால்‌ வெப்பம்‌ அடைந்த சிறு கற்களை உடைய பள்ளங்களி 
னிடையே நடக்கும்போது, இடையிடையே குந்தாலியால்‌. முன்பே 
குழித்திருக்த கணெறுகளில்‌ மீண்டும்‌ பசுக்களை ஓட்டிச்‌ செல்வார்‌ 
தோண்டி௰ பள்ளங்களில்‌, அவ்வழியே சென்று ஓய்ந்த யானைக்‌ 
கூட்டம்‌ நீரைப்‌ பெறும்‌ பாலை நிலமானது, கூர்மையும்‌ அழகும்‌ 
வெண்மையும்‌ பெற்ற பல்லும்‌ விளக்கமான நுதலும்‌ உடைய 
சிறிய பெண்ணாகிய என்‌ காதலி கைகளால்‌ அணைக்கும்‌ அணைப்பை 
உடம்பிலே பொருந்தாமல்‌ மாற்றிவிட்டு, ஏங்குகன்ற பெருமூச்சுத்‌ 
துன்புறுத்துவதனாலே விம்மும்‌ மார்பையுடைய இவளுடன்‌ துயிலும்‌ 
துயிலினிடையே தடையை உண்டாக்கும்‌ தன்மையை உடையதானா 
லும்‌, நரன்‌ இதன்‌ பொருட்டுத்‌ தளராமல்‌ திண்மையான மலை 
போல்‌ இருக்கிறேன்‌. ] ப 

பாவம்‌/ அவன்‌ மலையைப்போலத்‌ திண்ணீயனாக இருக 
கிறேன்‌ என்று சொல்லும்போதே, பிரமா வாழட்டும்‌!" 
என்று, அவன்‌ உள்ளத்தே உள்ள பொருமல்‌ குறிப்பாக 
வெளியாகிற து: ர 

தன “ நேர்ந்த துன்பத்தினால்‌ வாடிப்‌ பிரமனை 
வாழ்த்துவதுபோல வைகிறான்‌ இந்தத்‌ தலைவன்‌. தாயு 
மானவரும்‌ அப்படிச்‌ செய்கிறார்‌. அவர்‌ உயர்நீத பண்‌ 
- புடையவர்‌; கடுமையாக வையத்‌ தெரியாதவர்‌. அனாலும்‌, 
பிரமனைக்‌ குறை கூறுஇருர்‌.. பன்‌ 

“கடவுளே, என்னுடைய மனம்‌ உன்னை , நினைந்து 
உருகினால்‌ உன்‌ அருளைப்‌ பெறலாம்‌. என்று எண்ணு 

ர. நற்றிணை, 240. 


கச்‌... முல்லை மணம்‌. 


கிழேன்‌. உருகும்‌ அடியார்களுக்கு உறுதுணையாக 
நிற்கிறவன்‌ நீ என்று பெரியவர்கள்‌ சொல்லியிருக்கிருர்கள்‌. 
அது தெரிந்தும்‌ என்‌ மனம்‌ உருகாமல்‌ சல்லைப்போல 
இருக்கிறதே! கல்கூட இசைக்கு உருகுமென்று சொல்‌ 
கிருர்கள்‌. அதைவிட இமிந்ததாக -இருச்சிறசே என்‌ 
மனம்‌?!” ஏன்று ௮வர்‌ முறையிடுஇரர்‌, 

_ கல்லேனும்‌ ஐயஒரு.காலத்தில்‌ 

- உருகும்என்‌ கல்தெஞ்சம்‌ உருகவிலையே! 

'ஏன்‌ இந்த நெஞ்சம்‌ உருகவில்லை? மனத்துக்கு 
இத்தனை வன்மை உண்டானது எப்படி? என்னைப்‌ படைத்‌ 
தவன்தானே இந்த மனத்தைப்‌ படைத்து, இதற்கு இந்த 
வன்மையையும்‌ படைத்திருக்கறான்‌? அவனைப்‌ பிரமன்‌ 
என்றும்‌ மூன்று கடவுளரில்‌ ஒருவன்‌ என்றும்‌ சொல்கிரர்‌ 
கள்‌. கடவுளானால்‌ நல்ல காரியம்‌ அல்லவா செய்ய 
வேண்டும்‌? இத்தகைய லவன்மையைக்‌ கற்பித்த அவனைக்‌ 
கடவுள்‌ என்று சொல்லலாமா?” ஏன்று அவர்‌ எண்ணங்கள்‌ 
விரிகின்‌ றன. 
தலும்‌ ஐய.ஒரு காலத்தில்‌ 

உருகும்என்‌ கல்நெஞ்சம்‌ உருகவிலையே! 
கருணைக்கு இணங்காத வன்மையையும்‌ 
நான்முகன்‌ கற்பிக்க ஒருகடவுளோ? ட்ட 


என்று பாடுகிறார்‌. யார்‌ மீதாவது நமக்குக்‌ கோபம்‌. 
வந்தால்‌, அவனும்‌ ஒரு மனிதனா?” என்று சொல்கிறோம்‌; 
அந்த வகையில்தான்‌ தாயுமானவர்‌, **அத்த சான்றுக னும்‌ 
ரு ட்‌ என்று கேட்கிறார்‌. எட்ட எத்‌ 
க டத த்க 5. 

ட தரகபல்‌ துன்பத்தைக்‌ . காணும்போது மனம்‌ 
ப - இரங்கும்‌ அருளுடையாரும்‌ இப்படிப்‌... பிரமனை ட்‌ 

ரப்பதை ட பட்டதுடன்‌ ள்‌ 


பிரமனுக்குச்‌ சாபம்‌ ஐத்‌ 


பக்குடுக்கை ஈன்ஈணியார்‌ என்பவர்‌ ஒரு புலவர்‌, அவர்‌ 
ஓர்‌ ஊருக்குப்‌ போனார்‌, ஒரு தெருவில்‌ சாப்பறை 
கொட்டிக்‌ கொண்டிருந்தது. அங்கே ஒரு வீட்டில்‌ ஓர்‌ 
ஆடவன்‌ இறந்துவிட்டான்‌. அதனால்‌ ஒரு பெண்‌ மங்கலம்‌ 
இழந்தாள்‌. அந்த வீட்டில்‌ ஒரே துயரம்‌, அந்த வழியாகப்‌ 
போன புலவர்‌ ச௪றேோற கின்று விசாரித்தார்‌, செய்தியைச்‌ 
சொன்னவர்‌ சொல்லும்போதே சண்ணைத்‌ துடைத்துக்‌ 
கொண்டார்‌. வீட்டுக்குள்ளே கண்ணீராறு ஓடியது. புலவர்‌ 
அங்கிருந்து அடுத்த தெருவுக்குப்‌ போனார்‌. அங்கே கொட்டு 
மேளம்‌ முழங்கியது. ஏதோ ஒரு வீட்டில்‌ கல்யாணம்‌, 
ஒரு கட்டிளங்‌ காளை மங்கை யொருத்தியைக்‌ கைப்பிடிக்கும்‌ 
இன்ப விழா நடைபெற்றது, எங்கும்‌ ஐரே மஇழ்ச்சி 
ஆரவாரம்‌. ஏல்லோருடைய முகங்களிலும்‌ பொலிவு, கண்‌ 
களில்‌ ஒளி. இந்தக்‌ காட்சியையும்‌ அவர்‌ கண்டார்‌; 


இழவு நிகழ்ச்சியும்‌ விழவு நிகழ்ச்சியும்‌ ஒரே. ஊரில்‌ 
வெவ்வேறு வீட்டில்‌ நடந்தன. ஒன்றில்‌ சாப்பறை; 
மற்றொன்றில்‌ சுகமான மத்தள சத்தம்‌. ஒன்றில்‌ சண்ணும்‌ 
. கண்ணீருமாகப்‌ பெண்மணி நின்றாள்‌; ஒன்றில்‌ தலை 
நிறையப்‌ பூவும்‌, கழுத்து நிறைய மாலையும்‌ தாங்கி 
நின்றாள்‌, ஒரு மங்கை, இரண்டையும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தார்‌. பின்னாலே கண்ட காட்சியிலே இன்பம்‌; 
முன்னாலே கண்டதில்‌ துன்பம்‌. இன்பம்‌ முந்தி நின்றுலும்‌ 
துன்பம்‌ எப்படியும்‌ வரத்தான்‌. போகிறது, “இப்படி ஓரே 
ஊரில்‌. ஒரிடத்தில்‌ மூழ்ச்சியும்‌, மற்றோரிடத்தில்‌ துயரமும்‌ 
உண்டாகும்படி. படைத்தானே அவன்‌ பண்பிலி' என்று 
புலவருக்குகத்‌ தோன்றியது. “அப்பா/ இந்த உலகம்‌ 
முடிவில்‌ துன்பத்தைத்‌ தருவதுதான்‌. இதன்‌ இயல்பை 
உணர்ந்த . அறிஞர்கள்‌ எப்போதும்‌ "இன்பத்தைத்‌ , தரும்‌. 
இனிய செய்கைகளைச்‌ செய்யட்டும்‌” என்று சொல்லிப்‌ 
ட 55 விட்டார்‌. வள ப 


22 முல்லை மணம்‌ 


ஓர்‌இல்‌ நெய்தல்‌ கறங்க, ஓர்‌இல்‌ 

கர்ந்தண்‌ முழவின்‌ பாணி ததும்பப்‌ 
புணர்ந்தோர்‌ பூவணி அணியப்‌ பிரித்தோச்‌ 
பைதல்‌ உண்கண்‌ பனிவார்பு உறைப்பப்‌ 
படைத்தோன்‌ மன்றஅப்‌ பண்பி லாளன்‌? 
இன்னாது அம்மஇவ்‌ வுலகம்‌! 

இனிய காண்கஇதன்‌ இயல்புணர்ந்‌ தோரே." 

[ஒரு வீட்டில்‌ இழவுப்பறை கொட்ட, மற்றொரு வீட்டில்‌: 
குளிர்ந்த முழவின்‌ ஓசை முழங்க, ஒரு வீட்டில்‌ கணவனோடு 
சேர்ந்தவர்கள்‌ பூவினால்‌ அழகுபடுத்திக்கொள்ள, சணவளைம்‌ 
பிரிந்தோர்‌ தன்பத்தையுடைய மையுண்ட கண்கள்‌ நீர்த்‌ துளியை 

ஒழுகலவிட, இப்படி, அமையும்படி. படைத்து விட்டாண்‌; நிச்சயமாகக்‌. 
குணமில்லாத அந்தப்‌ பிரமன்‌. இரந்த உலகம்‌ துன்பமயமானது. 
இதன்‌ இயல்பை உணர்ந்த அறிஞர்கள்‌ இனிமை பெறுவதற்குரிய: 
காரியக்களைச்‌ செய்வார்களாரக| ] 

புலவருக்கு நான்முகன்‌ பால்‌ ஆத்‌இரம்‌; அவனைப்‌ பண்‌ 
பிலாளன்‌ என்று வைகிஞுர்‌. 

திருவள்ளுவரிடங்கூட வசவு கேட்ட பெருமை அந்த. 
கான்முகனுக்கு உண்டு. பணக்காரர்களும்‌ ஏழைகளும்‌. 
கலர்து வாழ்வது உலகம்‌. சிலர்‌ பிச்சை எடுத்து வாழ்கிறார்‌ 
கள்‌. தொழில்‌ செய்து பிழைக்கலாம்‌. கைகால்கள்‌ 
ஈன்றாக இருந்தும்‌ பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள்‌. ஏன்‌: 
அவர்கள்‌ அப்படி, வாழவேண்டும்‌? “இது உலக நியதி” 
என்று ஒருவன்‌ சொன்னான்‌. *பிரமன்‌ விதித்த வ்கி. 
என்று மற்றொருவன்‌ சொன்னான்‌. 

இதைக்‌ கேட்டார்‌ இருவள்ளுவர்‌. “என்ன? பிறரிடம்‌ ்‌ 
பிச்சை... வாங்கி, உயிர்‌. வாழும்படியாக உலகத்தைப்‌ 
படைத்தவன்‌. செய்கிறான்‌. என்றா சொல்கிறாய்‌? அப்படி 
அகம்‌ - அநீதப்‌ பிரமன்‌. நாசமாகப்‌ போகட்டும்‌. _இர்த 


உ புறநானூறு: 194... 





ப்‌ னுக்குச்‌. சாபம்‌ அ 


ஏழைகளைப்‌ "போலவே அவனும்‌ ஊரெல்லாம்‌ இரிந்து 
கெடட்டும்‌”” என்று கோபத்தோடு சாபம்‌. இட்டார்‌... 
இன்மை என ஒரு: பாவி” என்று வறுமையைக்‌ கண்டால்‌ 
குமுறும்‌ உள்ளம்‌ படைத்தவர்‌ அல்லவர அவர்‌? 

இரந்தும்‌ உயிர்வாழ வேண்டின்‌, பரந்து 

கெடுக உலகியற்றி யான்‌.” 

ஸ்‌ 

ஒளவைப்‌ பாட்டி, ஒரு வீட்டுக்கு வந்து சக்கான்‌. 
உலகமெல்லாம்‌ போழ்றும்‌ அந்தப்‌ பெருமாட்டியைக்‌ கண்டு 
எழுந்து புன்னகை பூத்து வரவேற்றாள்‌ அந்த வீட்டில்‌ 
இருந்த பெண்மணி. பாட்டிக்கு வேண்டிய உணவு 
கொடுக்க எண்ணினாள்‌ அவள்‌. ஆனால்‌ எண்ணியபடி 
செய்ய வகையின்றி மிரள மிரள விழித்தாள்‌. மானைப்‌ 
"போல மருண்டாள்‌. அந்த வீட்டில்‌ உரிமையில்லா தவளைப்‌ 
போலதீ தோன்‌ நினாள்‌. . 
.. ஏன்‌ அம்மா, இந்த வீட்டில்‌ இருப்பவனை நீ?” 
என்று பாட்டி. கேட்டாள்‌. 

“ஆம்‌” என்றாள்‌ அந்த நங்கை. ப 

“உன்‌ சணவன்‌. வெளியில்‌ எனா. 
என்றாள்‌. பாட்டி. ன எ ஜல்‌ 

1ம்‌” என்றாள்‌ அவள்‌. 

'தஇறிது வீட்டுக்குள்ளே வந்து சங்மா! என்று 
ஒளவை. கேட்டாள்‌... ப 

அந்தப்‌... பெண்மணி மலங்க மலங்க அறுத்தான்‌. 
அதற்குள்‌ ஓர்‌ ஆடவன்‌. அங்கே. வந்தான்‌. - அ௮வள்ச 
- சுடுவதுபோல விழித்துப்‌ பார்த்தான்‌; “இங்கே ஏன்‌ 
. நிற்கிறாய்‌, சோம்பேறி?” என்று தன்‌ முரட்டுக்‌. கரத்தால்‌: 
பளீர்‌ பளிர்‌ என்று அறைந்தான்‌. பாவம்‌/ அந்து மானனைய 

1. பரந்து - திரிந்து; உலகு 'இயற்றியான்‌ - உலகத்தைப்‌ 
படைத்த பிரமன்‌, ப க்‌ ப 


28 முல்லை மணம்‌ 


மடமகள்‌ முகம்‌ சுருங்கிக்‌ சண்ணீர்‌ வார உள்ளே போய்‌ 
விட்டாள்‌. 
அழகும்‌ ன்றும்‌; மென்மையும்‌ கொண்ட த்த 
நங்கைக்கு ௮நத முரடன்‌ கணவன்‌ என்பதைப்‌ பாட்டி, 
தெரிர்துகொண்டாள்‌. *அவளுக்கு இந்த மிருகத்தை 
எப்படிக்‌ கட்டி வைத்தார்கள்‌?' என்றுஙினைத்தாள்‌. பிறகு, 
“மனிதர்‌ கையில்‌ என்ன இருக்கிறது? பாவம்‌ச்‌ ௮நீத ஏழை 
கள்‌ இப்படியெல்லாம்‌ ஈடக்கப்‌ போகிறதென்று கண்டார்‌ 
கனா? எல்லாம்‌ பிரமன்‌ எழுதிய எழுத்து. இவளுக்கு 
இவன்‌ என்று அவன்‌ அல்லவா முடி. போட்டிருக்கிறான்‌?' 
ஏன்ற எண்ணம்‌ வந்ததோ இல்லையோ, பாட்டிக்கு அந்தப்‌ 
பிரமன்‌ மேலே கோபம்‌ வந்துவிட்டது. “மான்‌ போன்ற 
இந்த மெல்லியலுக்கு ஈரமில்லாத கட்டை போன்ற 
இவனைக கணவனாக விதஇத்தானே) அந்தப்‌ பிரமனை நான்‌ 
கண்டால்‌ என்ன செய்வேன்‌ தெரியுமா? முன்பு அவனுக்கு 
ஐர்து தலை இருந்தன வென்றும்‌, அகங்காரங்கொண்டு கின்ற 
தால்‌ அந்த ஐந்தில்‌ ஐ ன்றைச்‌ சிவபெருமான்‌ கொய்தான்‌ 
என்றும்‌, அதுமுதல்‌ ௮வன்‌ கான்முகன்‌ ஆனான்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இப்போது கான்‌ அவனைக்‌ கண்டால்‌ 
எஞ்சியிருக்கும்‌ நான்கு தலைகளையும்‌ ஓரேயடியாகக்‌ கிள்ளி 
விட மாட்டேனா?” என்று பாட்டுப்‌ பாடினாள்‌ பாட்டி, 
அற்றதலை போக அருததலை நான்கினையும்‌ 
பற்றித்‌ திருகிப்‌ பறியேனோ?--வற்றல்‌ ன 
மரம்‌அனையா னுக்கிந்த மானைவகுத்‌ கடல டக 
5 பிரமனையான்‌.. காணப்‌ பெறின்‌. த்‌. கட்‌, 
ம “பற்றித்‌. இருகப்‌ பறியேஜே?'” க்க அடியைப்‌ 
ப படிக்கும்போது பாட்டி. பல்லைக்‌ கடித 2 துககொண்டுதான்‌ 
ன்‌ அதைச்‌ சொல்லியீருக்கவேண்டும்‌ । என்று தோன்றுகிறது. 
ப... பரவம்‌/ . பிரமனை நினைத்தால்‌  இரக்கந்தான்‌ 
உண்டாகிறது: டம்‌ எத்‌ அ ௯ 


்‌ ௫ 
உலக அரங்கு 

எத நாடகம்‌ ஆடினாலும்‌ தலைமைப்‌ பாத்திரமாக 
வநது நடித்துப்‌ புகழ்‌ பெறுகிற ஆற்றலுடைய கலைஞர்களை 
நாம்‌ பார்‌ தீதிருக்கிறோம்‌. அரசனைத்‌ தலைமையாக உடைய 
கதை ஒன்று நாடகமாக கஈடிக்கப்பெறுகிறது. அப்போது 
அத்தகைய கலைஞர்‌ அரசனுக்குரிய முடியோடும்‌ அணியோ 
டும்‌ சிங்காதனத்தில்‌ வீற்றிருந்து மிடுக்காகப்‌ பேசுவார்‌. 
நடை, உடை, பாவனைகளில்‌ அரசனுக்குரிய பெருமிதம்‌ 
என்பன்‌ வேறு ஒரு நாடகத்தில்‌ திருடன்‌ தலைமைப்‌. 
பாத்திரமாக இருக்கிறான்‌. அதில்‌ அந்தக்‌ கலைஞர்‌ இருட 
னுடைய கோலத்தைப்‌ புனைந்து கொள்கிருர்‌. அரச விழி 
விழித்த அந்தக்‌ கலைஞரே இப்போது திருட்டு விழி 
விமிக்கிருர்‌ ; பேச்சும்‌ நடிப்பும்‌ திருடனைப்‌ போலவே 
இருக்கின்றன. டட 


அடுத்தபடி. துறவியைப்‌ பற்றிய கதையில்‌ அந்தக்‌ 
கலைஞர்‌ அதே கோலம்‌ பூணுகிருர்‌. - அரசனாகவும்‌ திருட ப 
னாகவும்‌ ஆட்சிபுரிந்தும்‌ திருடியும்‌ தம்‌ கோலத்துக்கு ஏற்ப. 
நடித்த அவர்‌ இப்போது பற்றற்ற துறவியாக, எளிமையே. 
உருவாக பிற்கிரார்‌. ஆசையை அறவே அ.றந்து எப்போதும்‌ 
ஞானத்தையே பேசுகருர்‌. அரசனுக்கும்‌ திருடனுக்குமா 
வது உடைமையை விரிவாக்கும்‌ அசை பொதுவாக இருக்‌ 
கிறது. துறவிக்கும்‌ திருடனுக்கும்‌ பொ துமை யாதும்‌ 
இல்லை. ஆயினும்‌ திருடனாக உருக்காட்டி உரையாடிய 
அவரே துறவியாகவும்‌ கோலம்‌ கொண்டு. உரையாடுகிருர்‌.. 


இத்தகைய. பெருங்கலையா ற்றலை அறிந்த மக்கள்‌ ௮௧ 
- கலைஞரைப்‌ பாராட்டுகிறார்கள்‌ ; ஒவ்வொரு காளும்‌ வெவ்‌ 


௮0 முல்லை மணம்‌ 


வேனு கோலம்‌ புனைந்து அந்த அந்தகீ கோலத்துக்கு ஏற்பத்‌ 
இறம்பட .ஈடிக்கும்‌ இயல்பைப்‌ புகழ்கிறார்கள்‌. நுட்ப 
மாகக்‌ சாண இயலாதவர்கள்‌, ஒருவே இத்தனை வகையான 
கோலமும்‌ புனைகிறார்‌ என்று தெரிந்துகொள்‌ வதில்லை. 
அனால்‌ கலை நுட்பம்‌ தெரிந்தவர்களுக்கு உண்மை -தெதரீயும்‌, 
கூத்தில்‌ மாறி மாறிக்‌ கோலம்‌ புனைந்து நடிக்கும்‌ 
திறமை கலைஞர்பால்‌ இருக்கிறது. அது அவர்‌ பலகால்‌ 
மாகப்‌ பயின்று பெற்ற திறமை. ஓவ்வொரு மனிதனும்‌ ஒரு 
வகையில்‌ இத்தகைய ஆற்றலைப்‌ பெற்‌ .நிருக்கிறான்‌. காடகக்‌ 
கலைஞனைவிடத்‌ திறம்பட நடிக்இருன்‌.  நடிப்பதாகக்‌ 
கூடக்‌ கருதாமல்‌ தான்‌ மேம்கொண்ட பாத்திரமாகவே 
ஒன்‌ ஜிப்போய்‌ வாழ்கிறுன்‌ / 
இது முதலில்‌ வியப்பாகத்‌ தோன்றலாம்‌. உண்மையை 
உணரும்போது அந்த வியப்பு மறையும்‌. காடகக்‌ கலைஞன்‌ 
. இயற்கையாக ஒரு பெயரும்‌ வாழ்க்கை முறையையும்‌ 
உடையவன்‌. ஆனால்‌ அவன்‌ கொள்ளாம்‌ கோரலமோ வவ 
வேழுக மாறுகிறது. சல சமயங்களில்‌ அவன்‌ இயல்புக்கு 
சேர்‌ மாறுகக்கூட இருக்கலாம்‌. நல்ல கெட்டிக்காரத்‌. 
திருடனாகவும்‌ கொலையாளியாகவும்‌ ஈடிப்பவர்‌, வாழ்க்கை 
யில்‌ அப்படி. இருப்பார்‌ என்று "சொல்ல முடியாது. 
மணர்து மக்களைப்‌ பெற்று வாழ்வில்‌ ஈடுபட்டவர்‌ மேடை 
யில்‌ பிரமசாரியாக இருந்தே துறந்த ஞானியாகக்‌ கோலம்‌. 
கொள்ளலாம்‌. ஆயினும்‌ அவருடைய இயற்கையான. 
ர சிலையும்‌ எப்போதும்‌ ஓரே நிலையில்‌ இருக்கும்‌... ட 
: மனிதன்‌ எவ்வாறு காடகம்‌ ஆடுகிறான்‌. என்பதைப்‌... 
பார்க்கலாம்‌. “கோலம்‌ புனையும்‌ சலைஞர்‌ கூத்து முடிந்த. 
வுடன்‌ தாம்‌ மேற்சொண்ட ஆடையணிகளைக்‌ கழற்‌. விடு 
கிருர்கள்‌,' -தமகீகே இயல்பான ஆடையை அணிகிறார்கள்‌. 
மனிதன்‌ என்று நாம்‌ ௪ட்டும்‌ பொருள்‌. உடம்போடு கூடிய 
அயிராகும்‌: மனிதன்‌, விலங்கு என்று வேறு வேறு உருவத்‌ 


உலக .அரங்கு. 03 


இலே. தோன்றுவன உடம்புகளே யன்றி, உயிர்‌ அலல. 
நாடகக்‌. கலைஞன்‌ உடையையும்‌ அணியையும்‌ புனைந்து 
கொள்வதுபோல, உயிர்‌ உடம்பாகிய உடையைப்‌ பெற்று 
வாழ்கிறது. அந்த உடம்புக்கு ஏற்பப்‌ பெயர்‌, வாழ்க்கை 
முறை முதலியவை அமைகின்‌ றன. ப 


நடிகன்‌ ஒரு நாள்‌ கூத்துக்கு ஒரு கோலமாக ஆடை. 
யணிகளை மாற்றுகிறான்‌. உயிரோ ஓவ்வொரு பிறவியிலும்‌. 
வெவ்வேறு உடம்பை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில்‌ 
- புகுகிறது. நடிகனுடைய ஈடிப்புகீகு நிலைக்களமாக நாடக 
அரங்கு இருப்பது போல, உயிர்கள்‌ உடம்பை எடுத்து 
வாழும்‌ வாழ்க்கைக்‌ கூத்துக்கு அரங்காக இந்த உலகம்‌ 
அமைந்திருக்கிறது. உடம்பெடுத்த மனிதர்கள்‌ இந்த வாழ்‌ 
விலே ஒன்‌ றிப்போய்‌ வாழ்கிறார்கள்‌. 

உடம்பாகிய வேடம்‌ புனைவது உயிர்‌. அதுவே கூத்த 
னுடைய நிலையில்‌ இருக்கிறது. அதனால்‌ அதனைக்‌ கூத்த 
னென்றே ஒரு புலவர்‌ சொல்கிறார்‌. 


தறி பையன்‌. நின்று ட செய்தாட்டும்‌ 
கூத்தன்‌" 
என்பது நாலடியாரில்‌ வரும்‌ ப்ற்து; 
வாழ்க்கையே ஒரு காடகம்‌, உலகமே ஒரு பேரரங்கு 
என்பதை ஆங்கல நாடகப்‌ பெருங்‌ கவிஞராகிய ஷேகீஸ்‌ 
பியர்‌ அழகாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. குழந்தை முதல்‌ 
இழவன்வரை வெவ்வேறு பருவங்களில்‌ உடலின்‌ தோய்றம்‌ 
மாறிப்‌ போவதை வெவ்வேறு கோலமாக அவர்‌ எடுத்துக 
- காட்டுகிறார்‌. ஒரு பிறவியிலே தோற்றும்‌ மா.ற்றங்களையே 
வெவ்வேறு கோலமாக. அவர்‌ கூறினார்‌. கம்‌ நாட்டுக்‌ 
கவிஞர்‌ ஓர்‌ உயிரே வெவ்வேறு பிறவியில்‌ வெவ்வேறு 
உருவமும்‌ பெயரும்‌ எடுத்து வாழ்வகை வெவ்வேறு நாடகப்‌. 





1. நாலடியார்‌, 26. 


9௮ முல்லை மணம்‌ 


பாத்திரக்‌ கோலமாகப்‌ னக்கு கூறினர்‌. அவற்றை 
இணிப்‌ பார்க்கலாம்‌. 


௮1 

சோழன்‌ ஈலங்கிள்ளி என்பவன்‌ ஒரு பேரரசன்‌. 
அவனை இளம்பருவமுதல்‌ உடனிருநீது அறிவுரை பகர்ந்து 
பாதுகாத்து வந்தவர்‌ உறையூர்‌ முதுகண்ணன்‌ சாத்தனார்‌ 
என்ற புலவர்‌. ௮வர்‌ அவனுடைய' பெருமையைப்‌ பல 
பாடல்களில்‌ எடுத்துச்‌ சொல்வியிருககிுர்‌, 

போர்‌ செய்து பகைவர்‌ பொருளைக்‌ கவர்ந்து பெருமிதத்‌ 
தோடு இருந்தான்‌ அரசன்‌. அவனுக்கு உதவி புரிந்த வீரர்‌ 
களுக்கும்‌ பிறருக்கும்‌ பெற்ற பொருளைப்‌ பகிர்த்து அளித்துப்‌ 
பகழ்‌ பெற்று அமைதியாக வாம வேண்டும்‌ என்று அப்‌ 
புலவர்‌ அவனுக்கு அறிவுறுத்துகிறார்‌. *இப்‌ பிறவியில்‌ 
எத்தனை ஈட்டினாலும்‌ உடம்பு நமுவினால்‌ உடன்‌ வாராது. 
இந்தப்‌ பிறவியில்‌ ஈட்டியவற்றை இப்பொழுதே கல்ல 
வகையில பயன்படுத்தவேண்டும்‌' என்ற எண்ணத்தை அரச 
னுக்கு உண்டாக்க வேண்ழிம்‌ என்பது புலவர்‌ நோக்கம்‌, 

இவ்வுலகில்‌ பிறந்து வாழ்கிறவர்கள்‌ நாடகத்தில்‌ 
ஆடும்‌ கூத்தர்களைப்‌ போன்றவர்கள்‌. அவர்களுக்குரிய 
அரங்கே இவ்வுலகம்‌. யாரும்‌ எப்போ தும்‌ தம்‌. உடம்போடு 
றல்‌ வத வகல என்று ௮வர்‌ பாட்டிலே ட ப 

வடக 2௪ வச வடக கக)௰ இடி [தகயிஸ்‌ 

ப கோடக்‌ மை போல முறைமுறை .: 

... .ஆடுநர்‌ கழியும்‌இவ்‌ வுலகத்துக் ஆய 
.. ...நகைப்புற னாகநின்‌ சுற்றம்‌ ;. 
ட .இசைப்புற னாகறீ ஓம்பிய பொருளே ! 17 

1விழாக்‌. காலங்களில்‌. ஆடும்‌ - கூத்தருடைய இயல்பைப்‌ 
போல: வெவ்வேறு வகையாக வந்து - இயங்கும்‌ மக்கள்‌ 


க அற்நானூறு, அல. 


உலக அரங்கு 595 


வாழ்ந்து மறையும்‌  இல்வுலகத்தில்‌, வாழ்வின்‌ நிலையா 
மையை உணர்ந்து, சின்னைச்‌ சூழ்ந்துள்ள. உறவினரும்‌ 
ஈண்பினரும்‌ மகிழ்ச்சியைப்‌ பெறுவார்களாக ; நீ அதற்கு 
வி செய்வாயாக/ நீ பாதுகாத்த பொருள்‌ கின்‌ புகழை 
வளர்ப்பதாகுக!”' என்பது இதன்‌ பொருள்‌. _ 

. சேமித்து வைத்த செல்வத்தை ஒருவன்‌ எப்போதும்‌ 
நுகர முடியாது, வாழ்க்கை நிலையாதது ஆகையால்‌ " 
என்பதை அறிவுறுத்த வந்தவர்‌ மகீகளைக கூத்தராகவும்‌ 
உலகை நாடக மேடையாகவும்‌ அமைத்துக்‌ காட்டுகிரர்‌. 
இது புறகானூ£ற்.றில்‌ வரும்‌ பாட்டு, 

 : ஸ்‌ 

வட நாட்டுக்குச்‌ சென்று அங்கே உள்ள மன்னர்களை 
வென்று ரன தலையில்‌ இமயக்‌ கல்லை எடுப்பித்து 
வந்தான்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌, அந்தச்‌ செய்தியைச்‌ 
சோழனும்‌ பாண்டியனும்‌ அறிந்தபோது, அவர்கள்‌ பகை 
வர்‌. தலையிற்‌ கல்‌ எடுப்பித்ததைப்‌ பாராட்டவில்லை. அத. 
னைக்‌ கேட்ட சேரனுக்குச்‌ சினம்‌ மூண்டது. வடநாட்டிலே 
செய்த போர்‌ போதாதென்‌_ நு இங்கும்‌ சோழன்‌ மேலும்‌, 
பாண்டியன்‌ மேலும்‌ போர்‌ தொடுத்தால்‌ என்ன செய்வது 
என்று அச்சங்கொண்டனர்‌ அறிவுடை மக்கள்‌, அப்போது 
அங்கிருக்க மாடலன்‌ என்னும்‌ மழையோன்‌, இனி உயி 
ருக்கு உறுதி பயக்கும்‌ அறச்‌ செயல்களைச்‌ செய்ய வேண்டு 
மென்பதை அரசன்‌ மனம்‌ கொள்ளும்‌ வகையில்‌ அறிவுறுத்‌ 
தப்‌ புகுந்தான்‌. அவனுடைய வீரச்‌ செயல்களை எடுத்துக்‌ 
கூறி முதலில்‌ வாழ்த்தினான்‌. பிறகு முன்னோர்‌ பெருமை 
யையும்‌ எடுத்துச்‌ சொல்லி, * அவர்கள்‌ எத்தனை சிறப்‌. 
புடையவர்களாயினும்‌ உலகிலிருந்து மறைந்து போனார்கள்‌. ப 
யாக்கை நில்லாது என்பதை நீ உணர்க்தவன்‌ அல்லவா ? 
செல்வமும்‌ நில்லாது, இளமையும்‌ நில்லாது என்பதை உள்‌. 


வாழ்க்கையிலே நீ கண்டிருக்கிறாய. நரை முதிர்ந்த யாக 
ழே. மஃ-௬3 


94 முல்லை மணம்‌ 


கையை நீயும்‌ கண்டாய்‌” என்று அறிவுரை கூறப்‌ புகும்‌ 
தான்‌. பின்பு உயிரானது பல பல பிறவிகளை எடுத்து. 
மாறி மாறி வருவதைச்‌ சொன்னான்‌. “தேவராக வாழ்ந்த : 
வர்கள்‌ மனிதராகப்‌ பிறக்கிறார்கள்‌. மனிதனாகப்‌. பிறந்த 
உயிர்‌ பின்பு விலங்காகப்‌ பிறக்கினும்‌ பிறக்கும்‌. விலங்‌ 
காகப்‌ பிறந்தது பின்பு நரகராகப்‌ பிறப்பதும்‌ 
உண்டு, உயிர்‌ ஒரு தவ்பா ஒரே உடம்போடே 
இருப்பது என்பது இல்ல்‌ ஏன்று பின்பு சொல்‌ 
இருன்‌.. ன கு 


ண்மை உருவின்‌  எப்திய்‌ நல்லுயிர்‌ 

மண்‌ ணோர்‌ உருவின்‌ மறிக்கினும்‌ மறிக்கும்‌ ; 

மக்கள்‌. யாக்கை பூண்ட மன்னுயிர்‌ ப 

மிக்கோய்‌ விலங்கின்‌ எய்தினும்‌ எய்தும்‌ 5 

விலங்கின்‌ யாக்கை விலங்கிய இன்னுயிர்‌ 

கலங்கஞர்‌ நரகரைக்‌ காணினும்‌ காணும்‌. ப 
பிறகு உயிர்‌ இவ்வாறு பல உடம்புகமா எடுத்து 
வாழ்வதற்கு . காடகக்‌ கூத்தரின்‌ வகை அய உவமை 
யாகக்‌ ணக தல. 


ஆடும்‌ கூத்தர்போல்‌ ஆருயிர்‌ ஒருவழிக்‌ ப 
- கூடிய கோலத்து ஒருங்குநின்று இயலாது 
செய்வினை வழித்தாய்‌ உயிர்செலும்‌. 


்‌ நாடகத்தில்‌ ஆடுகின்ற கூத்தர்‌. வவறு காலங்‌ 
. களில்‌. வெவ்வேறு கோலம்‌ தாங்கி, அவ்வக்கோலத்தையே. 
- எப்போதும்‌. “கொள்ளாது மாற்றுவது போல, உயிரானது. 
தான்‌. எடுத்த: ஒரு பிறப்பின்‌ வழியே. அதன்கண்‌ கூடிய. 
. உருவம்‌. முதலியவற்றோடு கிலைபெற்று நில்லாது ; அவ்வப்‌ 
.. பிறவியில்‌ செய்த வினையின்‌ வழியே.வெவ்வேறு பிறவியில்‌ 
- வெவ்வேறு. கோலம்‌ பூணச்‌ அம்‌ காரமா அவன்‌. 
ஆதித்தன்‌. ட்‌ ர தை ப வல. 


உகை அரங்கு 22 


. உலகமாகிய காடக அரங்கில்‌ உயிர்‌ கோலம்‌ புனைந்து. 
ஆடும்‌ வாழ்க்கைக்‌ கூத்தை இளங்கோவடிகள்‌ சிலப்பதிகா.. 
த்தில்‌ காட்டும்‌ வகை இது, ப 

ன்‌ ப ம்‌ 

ம மணிமேகலையிலும்‌ இந்தக்‌ கருத்தை ஓரிடத்தில்‌ காண்‌ 
இறோம்‌, - அறவணவடிகளின்‌ முன்‌ மாதவியும்‌ சுதமதியும்‌ 
மணிமேகலையும்‌ நிற்கிறார்கள்‌. முற்பிறப்பில்‌ அம்மூவரும்‌ 
சகோதரிகளாக இருந்தவர்கள்‌, மணிமேகலை தன்‌ மு.மு 
பிறப்புச்‌ செய்தியை மணி பல்லவத்தில்‌ இருந்த புத்த 
ட8ிடிகைக்‌ காட்சியால்‌ - அறிந்தாள்‌. பின்னும்‌ பஜைய 
செய்திகளை அறவணவடிகள்‌ வாயிலாகத்‌ தெரிந்து அறங்‌ 
கேட்க வந்திருக்கிறாள்‌. முற்பிறப்பில்‌ சகோதரிகளாக 
இருந்த மூவரும்‌ இப்பிறப்பில்‌ தாய்‌, தோ, மகளாக 
வச்திருக்கிறார்கள்‌. அமவணவடு.கள்‌ அவர்களைக்‌ கண்ட 
வுடன்‌, "நல்ல கோலம்‌ புனைந்திருக்கிறீர்கள்‌ / சென்ற 
பிறவியிலே அணிந்த கோலம்‌ வேறு, இப்போது கொண்ட 
கோலம்‌ வேறு, காடகம்‌ ஆடும்‌ மகளிரைப்‌ போல அல்‌ 
லவோ இருக்கிறீர்கள்‌ ?” என்று வாழ்க்கைக்‌ கூத்தையும்‌ 
உலகமாகிய காடக மேடையையும்‌ எல தற்‌ 


ன்‌ அறவணவடிகள்‌.. 


ஆடும்‌ கூத்தியர்‌ அணியே போல. 
வேற்றார்‌ அணியொடு வந்தீரோ 2? 

என்று அவர்‌ பேசுவிருர்‌. ப 

வாழ்க்கையென்னும்‌ கூத்தை ஆடும்‌ உயிராகிய 
கூத்தன்‌ வெவ்வேறு கோலம்‌ கொண்டு. இயங்கும்‌ நாடக 
மோடையாக உலகம்‌ இருக்கிறது. காடகத்தை கடிக்கும்‌ நாம்‌ 
“பிறர்‌ நடிப்பதையும்‌ பார்க்கிறோம்‌. ஒவ்வொருவர்‌ வாழ்க்‌ 
கையும்‌ ஓவ்வொரு பெரிய காடகதீதின்‌ சிறு சிறுபகுது, 
இந்தக்‌ கூத்தை யாடுகிற உயிர்கள்‌ காடக மேடையில்‌ 


98 முல்லை மணம்‌ 


ஆடும்‌ கலைஞர்களைப்போல இருப்பினும்‌ ஒரு பெறிய வேம்‌ 
றுமை உண்டு. கலைஞர்கள்‌ தம்‌ அறிவுக்கும்‌ ௮அநுபவதிதுக 
கும்‌ ஏற்பத்‌ தாம்‌ எப்படி நடிக்கவேண்டும்‌ என்பதை 
- உணர்ந்து அடுஇிறார்கள்‌. உயிர்கள்‌ தாம்‌ ஆடும்‌ கூத்தின்‌ 
தத்துவத்தை உணர்வதில்லை; அடுத்த கோலம்‌ இன்னது 
என்பதையும்‌ தெரிக்துகொள்வதில்லை. ஏனெனின்‌ அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ ஆட்டுகிற கூத்தருட்‌ கூத்தனாகிய ஒருவன்‌ 
இருக றொன்‌. அவன்‌ ஆட்டும்‌ பாவைக்‌ கூத்தாக வாழ்க்கை 
அமைகறது. அதனால்தான்‌ மணிவாசகர்‌, 

யான்‌எனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 

வானாகி நின்றாயை என்‌ சொல்லி வாழ்த்துவனே ? 


எனருர்‌. 


க்‌ * ஓ ப . 

கால்‌ பிடிக்கத்‌ தாதி உண்டு 

பால காட்களுக்கு முன்‌ நாடக மேடையில்‌ பாடி.வந்த 
பாட்டு ஒன்று எங்கும்‌ அடிபட்டுக்கொண்டிருக்தது. 

கட்டிலுண்டு மெத்தையுண்டு--தங்கமே தங்கம்‌ 
கால்பிடிக்கத்‌ தாதியுண்டு-- தங்கமே தங்கம்‌ 1 

என்பது அந்தப்‌ பாட்டு, ப 

ஓருவன்‌ ஒரு பெண்ணிடம்‌ தன்‌ வள வாழ்வைக்‌ கூறு: 
இரான்‌. **நீ என்னை மணம்‌ செய்துகொண்டு விட்டால 
என்‌ மாளிகையில்‌ சுகமாக வாழலாம்‌, இன்ப வாழ்வுக்‌ 
குரிய வசதுகளை உடையவன்‌ டப்‌ . இனிய விருச்தை 
உண்டு கவலையின்‌ றி உறங்கலாம்‌ '' என்று சொல்கிறான்‌. 
வாழ்க்கையில்‌ தலைமையான காரியங்கள்‌ இரண்டு : உண்ப 
தும்‌ உறங்குவதும்‌. ௮.௪ இரண்டும்‌ சரியானபடு. அமைந்‌ 
தால்‌ இன்பம்‌ 7 இல்லாவிட்டால்‌ துன்பந்தான்‌. ப 

உறக்க இன்பம்‌ எடைக்கும்‌ என்பதைச்‌ சொல்கிறான்‌. 
உறங்குவதற்கு வேண்டிய வசதிகள்‌ இருக்கின்றனவாம்‌. ப 
கட்டில்‌ இருகிறது; மெத்தை இருக்கிறது; படுத்துக 
கொண்டால்‌ கால்‌ பிடிக்கத்‌ தாதிமார்‌ இருக்கிறார்கள்‌... 

கால்‌ பிடித்தால்‌ தரக்கம்‌ வரும்‌, அது ஓர்‌ இரகசியம்‌, 
கட்டிலும்‌ மெத்தையும்‌ உண்டாக்காத தூக்கம்‌. கால்‌. 
- வருடினால்‌ வந்துவிடும்‌... அதற்கென்று தாதியரும்‌* ஏவலா 
எர்களும்‌ அலவ்ற்க வன்‌ விட்டில்‌ இருப்பார்கள்‌. 

- அன்புடைய கார்தலர்கள்‌ கால்‌ வருடும்‌ பணியை ஏவ 
லர்களுக்கு அளிக்கமாட்டார்கள்‌. த்ம்‌ எண்ைசன்று வடம ப 


88 முல்லை மணம்‌ 


அடியை வருடி. இளைப்பாற்றித்‌ தங்கச்‌ செய்வது ௮ன்‌ 
புடைய மனைவியர்‌ அறிந்த சகலை. இலட்சிய மனைவியாக 
வாழ்ந்த திருவள்ளுவர்‌ இல்லக்கிழத்தியாகிய வாசுகியார்‌ 
இந்தக்‌ கலையில்‌ தேர்ந்தவர்‌. தாமே அடிசில்‌ அட்டு வள்ளு 
வருக்குப்‌ பரிமாறும்‌ அன்புடையவர்‌. வள்ளுவருடைய 
உணவுக்கு இனிமையும்‌ உறக்கத்துக்கு அமைதியும்‌ தரும்‌. 
'பெருமாட்டியார்‌ அவர்‌. தம்‌ கணவர்‌ துயிலப்‌ புகுந்தால்‌ 
மெல்ல அவருடைய ௮ழுியை வருடுவார்‌. அதனால்‌ இன்றுயில்‌ 
நாயனாரைக்‌ கவ்விக்‌ கொள்ளும்‌, அவர்‌ கதூங்கியபின்‌ துயில்‌ 
'வார்‌ வாசுகியார்‌. அனால்‌, அவர்‌ விமித்தெழுவதற்குமுன்‌ 
எழுந்து விடுவாராம்‌. வாசுகியாருடைய பிரிவினால்‌ வள்ளு 
வர்‌ உறக்கத்தை இழந்தார்‌. அடி.வருடி.த்‌ தூங்கும்‌ தடு 
உடையவரல்லவா ? 


அடிசிற்‌ கினியாளே, அன்புடை யாளே 
படிசொல்‌ தவிராத பாவாய்‌-- அடிவருடிப்‌ 
_ பின்தூங்கி முன்எமூ௨ம்‌ பேதையே, கலவா. ர 
 அன்லூங்றும்‌ என்கண்‌ இரா? 


கால்‌ பீடிக்கும்‌ தா தியாக அன்புடைய மனைவியே ணி 
செய்யும்‌ இன்ப வாழ்வு வள்ளுவருக்கு வாய்த்தது. 

-. அன்பு மிகுதியினால்‌ காதலனும்‌ காதலிக்குப்‌ பணி. 
விடை செய்வதுண்டு. உலகில்‌ வாழ்ந்த மக்களைப்‌ பற்றிச்‌. 
ப சொன்னால்‌” இருகால்‌ சினம்‌ அடைந்தாலும்‌. அடையலாம்‌. 
- அருணகிரி காதர்‌. முருகனுடைய. காதலைப்‌ பாடுகிறுர்‌. - 
அவன்‌ வள்ளி நாயஇயினிடம்‌ வைத்த காதலால்‌ அவளுக்குப்‌ 
-பலபடியாகப்‌ பணிவிடை. செய்து . மகிழ்வதைப்‌ பல 
இடங்களில்‌ பாடியிருக்கிறார்‌, கற்பனையே ஆனாலும்‌ 
அவல்‌. பாவெதில்‌. (இன்பம்‌. காணுவது. அகி தர்களூக்கு 
ணப. 0 


காரல்‌ பிடிக்கத்‌ தாதி உண்டு தஜஹ. நித 


வன்ளி காயகியைத்‌ ஆரங்க வைக்கிறான்‌ முருகன்‌. அடி 
வருடினால்‌ தூக்கம்‌ வர்து வீடுமல்லவா? அவன்‌ வன்னியின்‌ 
பாதங்களை வருடுகிறானாம்‌. க ப 


பாகு கனிடுமாழ்‌ மாது குறமகள்‌ 
பாதம்‌ வருடிய மணவாளா ! 


_ என்று இருப்புகறில்‌ வருகியது. 
ட்ட 


கணவன்‌ மனைவியரிடம்‌ மாத்திரமா அன்பு இருக்‌ 
இறது? தந்தைக்கும்‌ மகனுக்கும்‌ இடையே அன்பு உண்டு; 
தாய்க்கும்‌ குழந்தைக்கும்‌ இடையே அன்பு உண்டு? ஆூறி. 
யனுக்கு மாணாக்கனிடம்‌ அன்பு உண்டு; ஈண்பர்களிடையே 
அன்பு உண்டு. அவரு றில்‌ ஐவ்வொன்றும்‌ ஓவ்வொரு 
வகை. அன்பினால்‌ கால்‌ பதன்‌ பணியை யாரும்‌ ட்‌ 
ப கொள்ளலாம்‌. 


- இந்த உண்மையைக்‌ சஎண்ணன்‌ புலப்படுத்திஞன்‌. 
அவனைத்‌ தேடிக்கொண்டு அவதூடைய இளம்பருவ நண்ப 
சான குசேலர்‌ வருகிருர்‌. அவன்‌ வாழும்‌ துவாரகையை 
தகோரகடுப்‌ பல கரவதம்‌ டந்து வருகிருர்‌. மெலிந்த உடலும்‌ 
நவத்தாற்‌. சருங்கிய உணவும்‌ படைத்த அவம்‌. ஏப்படியோ 
கண்ணனை. அடைகீது விடுகிறார்‌. கண்ணன்‌ அவரைக்‌ 
- கண்டவுடன்‌ ஆராத காதல்‌ மீதூர ஓடிச்‌ சென்று தழுவிக்‌ 
கொள்கிறான்‌. . வேண்டிய உபசாரங்களைச்‌ செய்கிறுன்‌.. 

அறுசுவை உண்டி அளிக்கிறான்‌. உண்ட.பிறகு இக£ப்‌ 
பாறச செய்கிறான்‌. கட்டிலைப்‌ போட்டு மெத்தையை : 
விரித்துப்‌ படுத்துக்கொள்ளச்‌ செய்கிறான்‌. "பாவம்‌, எவ்‌ 
வளவு ஆரரம்‌ ஈடக்து வர்திருக்கிறாய்‌ 1 சுசமாகத்‌ அரங்கு '” 
. என்று சொல்லிச்‌ கால்களை வருடுகிறுன்‌;. ** இந்த மலரடி: 
்‌.. இரண்டும்‌ வழி நடந்து இளைப்பு. ற்‌ றன வே 1” என்று 
டடம சொல்லி வருடுகிறான்‌. அப்படி. வருடும்போது: 


407 _ முல்லை மணம்‌ 


அவனுக்கு: அளவற்ற ம௫ழ்ச்சி உண்டாயிற்றும்‌; சன்‌ 
ஈண்பனுக்குத்‌ தன்‌ செல்வத்தால்‌ உபகாரம்‌ செய்வதை 
விடத்‌ தன்‌ கையால்‌ செய்யும்‌ உபசாரம்‌ அவனுக்கு உயர்‌ 
வாக இருந்தது. அடியை வருடித்‌ தூங்கப்‌ பண்ணு 
இருன்‌. 
வழிநடந்‌ தித்த வேஇம்‌ மலர்‌அடி இரண்டு மென்று 
கழிமகிழ்‌ சிறப்ப மெல்ல வருடினான்‌ கமலக்‌ கண்ணன்‌ 
என்பது குசேலோபாக்கியானம்‌. 

அடி வருடி.க்‌ ஐயிலப்‌ பண்ணும்‌ கலையில்‌ முருகனும்‌ 
. கண்ணனும்‌ சிறந்தவர்கள்‌ போலும்‌ / 
% 

இதுவசையில்‌ மக்களுலக நிகழ்ச்சிகளைப்‌ பார்த 
தோம்‌, மக்களின்‌ வாழ்வை இயற்கையும்‌ டத்தில்‌ காட்டு 
வதாகக்‌ கவி புனைதல்‌ கவிஞர்‌ இயல்பு. மக்கள்‌ வாழ்க 
கையைக்‌ ஈண்டு தம்‌ உணர்ச்சியைக்‌ காட்டுவதாகவும்‌, 
மக்களைப்‌ போலவே செயல்‌ புரிவதாகவும்‌ சொல்வது 
கற்பனையின்‌ வசைகள்‌. - இந்தத்‌ திறம்‌ எல்ல மொழிகளி 
லம்‌ உண்டு. ப இ. ல 

திருநெறித்‌ தமிழ்‌ பாடிய நால்வர்களில்‌ இருஞான 
சம்பந்தர்‌ இயற்கை யெழிலைப்‌ பாடுவதில்‌ வல்லவர்‌; முத்‌. 
தமிழ்‌ விரகர்‌ என்னும்‌ சிறப்புக்குரியவர்‌. இயற்கைக்‌ 
டாட்சிகளைக்‌ கற்பனையும்‌. மை. கவிழ்சியும்‌ ட்ப 
பாடுபவர்‌. அவர்‌.  * ப 
ன்‌ அழி. வருடித்‌ ரவி ஸ்ட்‌ அன்பு வாழ்வை அவர்‌ 
ப இயற்கையிலே. காணுகிறுர்‌. மருத கில வளத்தைப்‌ ப்ட்‌ 
நோனி, அப்படி ஒரு-காட்சியை அமைக்‌கருர்‌. ன 
“மருதத்‌ தெய்வத்தின்‌ தனியரசுப்‌ பீடமாக விளங்குவது 
சோழ ராடு: 5 சிரியா. 2 இகத தலம்‌; திய ற்கை: 


கால்‌ பிடிக்கத்‌ தாதி உண்டு கச 


எழில்‌ குலுங்கும்‌ களர்‌. திரிபுரத்தை ஏரித்ச வில்லாளன்‌, 
கயிலாய மலையாளன்‌. சேரும்‌ ' கோயில்‌ அங்கே இருக்‌ 
கிறது. 

நீர்வளமும்‌ நிலவளமும்‌ நிறைந்த களர்‌ அல்லவா? 
நெல்லும்‌ கரும்பும்‌ நிமிர்ந்து வளர்கின்றன. கரும்புத்‌ 
தோட்டத்துக்கு ஈம்மை அழைத்துச்‌ செல்கிறார்‌ சம்பந்தப்‌ 
இபருமான்‌. எங்கே பார்த்தாலும்‌ கரும்புகள்‌ தளதள 
வென்று வளர்ந்திருக்சகின்றன. ஒரு சவலையும்‌ இன்றி 
வளரும்‌ செல்லப்‌ பிள்ளைகள்‌ போல ௮வை கிற்கின்‌ றன. 

* கவலையில்லாமல்‌ இவை சண்‌ வளர்கின்றதைப்‌ 
பாருங்கள்‌ “ என்‌இரர்‌ சம்பந்தர்‌. கண்‌ என்பது கணுவுக 
கப்‌ பெயர்‌. கரும்பு. வளர ' வளரக்‌ கணுவும்‌ வளரும்‌. 
“கணுவின்‌ வளர்ச்சியே கரும்பின்‌ வளர்ச்சி என்றுகூடச்‌ 
சொல்லலாம்‌. கணு முற்றினால்‌ கரும்பு தேற்றும்‌. கரும்பு 
கண்‌ வளர்கிறது; கணு. வளர்ச்ததனால்‌ வளர்ச்சி பெறு 
கிறது. அதோடு கவலையில்லாமல்‌ சுகமாகத்‌ தூங்குகிறது. 
கண்‌ வளர்தல்‌ என்பது குரங்குவதற்கும்‌ பெயர்‌. 


எங்கேயோ இறு குன்றும்‌ அதில்‌. சோலையும்‌ உள்ளன. 
அங்கே குயில்கள்‌ இருந்து கூவுகின்றன.. சூழச்தையைதீ. 
ட்‌ ஆரங்கப்பண்ண வேண்டுமானால்‌ தாலாட்டுப்‌ பாடவேண்டும்‌ 
அல்லவா? இங்கே கரும்பு கண்‌ வளர்வதற்காகக்‌ குன்‌ 
டுறல்லாம்‌ குயில்கள்‌ கூவுகின்றன. பாட்டு. மாத்திரம்‌ 
போதாது, காலை வருடினால்‌ உடனே தூக்கம்‌ வரும்‌. இந்தச்‌ 
செல்வக்‌ குழந்தையை அடிவருட யார்‌ இருக்கிறார்‌? மிக. மிக. 
. மென்மையான கரமுடையவர்களாக இருக£தால்‌ சுகமாக 
இருக்கும்‌. இங்கே அப்படி ஒருவர்‌ வருகிறார்‌. அழகுக்‌ குழம்‌ . 
தையின்‌ காலை வருடுபவர்‌ அழுக்குக்‌ கையோடு இருக்க 
லாமா? அவர்‌ கை மணகிகிறது, மலர்களிலுள்ள 
மணம்‌. அந்தக்‌ கையில்‌ மணக்கிறது. அவர்‌ அடி 


ச ப முல்லை மணம்‌. 


இவ்வளவு சிறப்புடையவர்‌ யார்‌ ? ஈல்ல தேன்‌ நிரம்பி 
யிருக்கும்‌ மலர்களில்‌ பாய்ந்து அங்குள்ள மணத்தை வாரிக்‌ 
கொண்டுவக்து தென்றலார்‌ அடி வருடுகிறார்‌. தென்ற லுககு. 
மென்மை இல்லையென்று யார்‌ சொல்வார்கள்‌ ? அதற்கே, 
மந்தமாருதம்‌ என்ற பெயர்‌ இருப்பது தெரியாதா? தென்‌ 
றல்‌ வீசினால்‌ தூக்கம்‌ வரக்‌ கேட்கவேண்டுமா ? 


வானமே விதானமாக வயலே 'மெத்தையாகக்‌ குயில்‌ 
கள்‌ பாடப்‌ பாட, தென்றலார்‌ அடிவருட, செழுங்‌ குரும்‌. 
பாகிய செல்லக்‌ குழந்தை தூங்குகிறது. புரமூன்றையும்‌. 
எரித்த சிலையாளி வாழும்‌ தலம்‌, தென்றலார்‌ அட 
ட்டது கரும்பு கண்‌ வளரும்‌ திருவையாறு, ட 


நின்றுலாம்‌ நெடுவிசும்பில்‌ நெருக்கிவரு ப 
புரம்மூன்றும்‌ நீள்வாய்‌ அம்பு 
சென்றுலாம்‌ படிதொட்ட சிலையாளி 
மலையாளி சேரும்‌ கோயில்‌ 
குன்றெலாம்‌ குயில்கூவக்‌ கொழும்பிர௪ 
மலர்பாய்ந்து வாசம்‌ மல்கு 
தென்றலார்‌ அடிவருடச்‌ செழுங்கரும்பு 
கண்வளரும்‌ அழு யாறே, 
ப [விசும்பில்‌ - வானத்தில்‌; தொட்ட - தொடுத்த: சலையானி.. ப 
அில்லேபுடையவன்‌; இரசம்‌ - தேன்‌,] க டணிட்ன்‌ 


அடி வருடினால்‌ கண்வளரும்‌ இயல்பைக்‌ கரும்பினிடம்‌ 
வ காட்டினர்‌ லன்‌ 1: த. 


ரு ஒருவர்‌ மனம்‌ 'மடிழவேண்டுமானுல்‌,. அவர்‌. காலைப்‌ 
பிடித்துக்‌. கையைப்‌- பிடித்துப்‌ பணி. செய்வது. உல$யல்‌.. 
்‌ காலைப்‌ பிடிப்பதும்‌. கையைப்‌. பிடிப்பதும்‌ இளைப்பை ஆற்றி 
அமைதியைத்‌ தீரும்‌. 'செயல்கள்‌. செல்வர்கள்‌ அவறிடை ற௪. 
ல்‌ செய்வதத்கு! ஏவலாளர்களை வைத்திருப்பார்கள்‌... 


கால்‌ பிடிக்கத்‌ தாதி உண்டு ப, 


ஏவல்‌ செய்வதையே கால்‌ கை பிடித்தல்‌ என்று சொல்‌ 
லும்‌ வழக்கம்‌ உண்டு. ஒருவர்‌ மனத்தைக்‌ குஸிரப்பண்ண 
அவர்‌ குறிப்பறிக்து ஏவல்‌ செய்வது ஒரு வஹி? அவர்‌ கால்‌ 
கை பிடிப்பது ஒரு முறை, ப 

கால்‌ ளை பிடித்தால்‌ காரியத்தைச்‌ சாஇக்கலாம்‌. 
அதையே, "சாக்கை பிடித்துக்‌ சாரியத்தைச்‌ சாதிக்கிறான்‌ £ 
என்று கதைத்து வழங்குகிழுர்கள்‌. இன்று எல்லோரும்‌ 
அடிக்கடி வழங்காம்‌ *காக்கை பிடிக்கிற” செயல்‌ கால்‌ சை 
பிடிக்க றதையே குதிக்கிறது. கால்‌ கை சிதைந்து காக்கை 
அஒஇவிட்ட.து, : ப ப 


தென்றல்‌ வீசுகிறது 


மிகவும்‌ இனிய பொருள்களுக்கு ஓர்‌ அட்டவணை 
கொடுங்கள்‌ என்று சொன்னால்‌ ஈமக்கு உணவுப்‌ பண்டங 
களே நினைவுக்கு வரும்‌. காக்குச்‌ சுவையன்‌ றி வேறு சுவை 
நமக்குத்‌ தெரிவதில்லை. கவிஞர்களுக்கோ, உலகம்‌ முழு 
வதும்‌ இனிய பொருள்கள்‌ நிரம்பியிருககின்றன. வீணை. 
யின்‌ ஓலி இனியது. மாலை நேரத்தில்‌ திங்கள்‌ வீசும்‌ 
வெண்ணிலா இணிமைப்‌ பிழம்பு, அப்போது வீசும்‌ 
தென்றல்‌, இணிமையினும்‌ இனிமை இளவேனிற்‌ 
காலமோ, இயற்கை மகளின்‌ எழிலை எடுத்துக்காட்டும்‌ 
பருவம்‌, மலர்‌ மலர்ந்த தண்ணிய பொய்கை இன்பமய 
மானது, இந்த இனிய பொருள்களையெல்லாம்‌ ஓரு சேர 
வைத்துப்‌ பாடுகிறார்‌ அப்பர்‌, இறைவனுடைய இணையடி. 
நீழல்‌ இதப்‌ பொருள்களைப்‌ போல இனித்திருக்குமாம்‌. 

மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 

வீசு தென்றலும்‌ வீங்கிள வேனிலும்‌ 

மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்றதே 

ஈசன்‌ எந்தை இணை யடி நீழலே.. ள்‌. 
என்று இறைவனது இணையடி நீ ழலுக்குப்‌ பல இனிய 
பொருள்களை உவமை கூறு கருர்‌ அப்பர்‌, 


அப்பர்‌. சுவாமிகள்‌ கூறும்‌ ஐந்து பொருள்களில்‌. 
ஒன்று: தென்றல்‌. இளவேனிற்‌ காலத்தில்‌. தென்‌ இசையி 
லிருந்து வீசும்‌ அதற்கு, மந்தமாருதம்‌ ஏன்று வடமொழி 
யில்‌ பெயர்‌ “அமைந்திருக்கிறது.. தெழ்கிலிருந்து வருவதால்‌ 
“தென்றல்‌ ஏன்ற. பெயர்‌. தமிழில்‌ வந்தது. இப்படியே 
ர வீசும்‌. ரமக்ட "வாடை" : என்றும்‌, . 


தென்றல்‌ வீச்சிறது  .... த 


மேற்கிலிருந்து வீசுவதற்குக்‌ (கோடை' என்றும்‌, £ழ்‌ 
எ றிக்டு ல. "கொண்டல்‌" என்றும்‌ தனித்‌ ட்‌ மபயர்‌ 
உண்டு. 


_ தமிழ்ராடு பாரத நாட்டின்‌ தெற ற்குப்‌ பகு தியில்‌. இருக்‌ 
இடன்‌ இதற்குத்‌ தென்பருதியில பாண்டி சாடு உள்ளது. 
அதில்‌ உள்ளது பொதியில்‌ மலை. அந்தப்‌ பொ தியிலிலிருக்து 
பிறந்து வருவது தென்றல்‌ என்று கூறுவது புலவர்‌ மரபு. 
அதனால்‌ அதற்கு மலய மாருதம்‌ என்று பெயர்‌ வர்தது. 
பொதியிலுக்குத்‌ 'சென்றல ட்‌ என்று காரணப்‌ 
பெயரும்‌ ஏற்பட்டது... | 
- ஆவியந்‌ தென்றல்‌ வெற்பு 
என்று ஒரு புலவர்‌ பொ இயிலைல்‌ குறிக்கிளுர்‌. ப 
தென்றலைப்‌ புலவர்கள்‌. பலவகையாக வருணித்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. பொதியிலில்‌ உள்ள சந்தன மரங்களோடும்‌. 
அருவிப்‌ புனலோடும்‌ தோழமை கொண்டு வீசுவது ௮.து. 
மன்மதனுக்கு ௮து தேராச இருப்பது. காதலர்களின்‌ 
உள்ளத்தே காமப்‌ பயிரை விளைவிக்கத்‌ தென்றல்‌ உதவு. 
இறது. காவியங்களிலும்‌ தனிப்‌ பாடல்களிலும்‌ தென்‌ றலின்‌ 
பெருமையைப்‌ பலபடியாகக்‌ காணலாம்‌. பலபட்டடைகச்‌ 
 சொக்கநரதம்‌ புலவர்‌ "தென்றல்‌ விடு தூது” என்று இரு 
பரகத்‌ பாடிருக்கிறார்‌. 
ழ்‌ ர 
ப இன்க்‌ சிலப்பதிகாரத்தில்‌ தென்றலைப்‌ 
பல இடங்களில்‌ தவழவிடுகிறார்‌. கோவலனும்‌ கண்ண. 
யும்‌ திருமணம்‌ செய்துகொண்டு தனியே ஏழடுக்கு மாளிகை. 
ஒன்றில்‌ வாழ்கிறார்கள்‌. அப்போது தென்றல்‌ வநது இன்‌ 
புறுத்துகிறதாம்‌. அதைப்‌ பாடுகிறார்‌. எழுகிலை மாட 
. மாகிய அந்த மாளிகையில்‌, இடைுிலமாகிய கான்காவது 
_ மாடியில்‌ இருந்தபோது தென்றல்‌ வீசுகிறது. _ 


40 முல்லை மணம்‌ 


அது பல மலர்களின்‌ மணத்தை அளைந்து வருகிறது. 
செங்கழுநீர்‌ மலரை மெல்லத்‌ தடவுகிறது. அப்பால்‌ செவ்‌ 
வாம்பல்‌ மலரைத்‌ தழுவுகிறது. பிறகு குவளையடன்‌ இரக 
ஐயம்‌ பேசுகிறது. வயல்களில்‌ தன்‌ இதழ்களை வீரித்துக 
கொண்டு தாமரை மலர்ந்திருகீகிறது. அதில வண்டுகள்‌ 
ஒலிக்கின்றன. தென்றல்‌ அதனிடம்‌ சென்று அளைகிறது. 
அங்கங்கே உள்ள மணத்தைப்‌ பூசிக்கொண்டு வரும்போது, 
அதற்கு ஒரு தோழன்‌ கிடைக்கிறான்‌. அக்தத்‌ தோழனும்‌ 
தென்றலைப்‌ போலவே மலர்களின்‌ மணத்தை நுகர்ந்து 
தாதை அளைந்து திரிகிறான்‌. வண்டுதான்‌ அந்தத்‌ தோழன்‌; ப 
ஊர்‌ கஊளராகள்‌ சுற்றும்‌ பிரயாணிகள்‌, ஒருவரை ஒருவர்‌ 
சண்டால்‌ தங்கள்‌ தங்கள்‌ அநுபவங்களைக்‌ கூறிக்கொள் 
வார்கள்‌... பிறகு ஒன்றாகவே செல்.லுவதும்‌. உண்டு. 
இங்கே தென்றல்‌ தன்‌ . அறுபவத்தை வ்ண்டோடு 
மிசொலலியது. ழ்‌ க 


கழுநீர்‌ ஆம்பல்‌ முழுநெறிக்‌ குவளை 
அரும்புபொதி அவிழ்ந்த சுரும்பிமிர்‌ தாமரை 
வயற்பூ. வாசம்‌ அளைஇ. 


வர்த தன்‌ பெருமையை அது பேசுகிறது. 


[முழு நெறி - இதழ்‌ ஒடிக்காத ப; பொதி - கட்டு; அரும்ப. 
வண்டு; அளைஇ - கலந்து] 


வண்டு எந்த எந்த மணத்தை அகர்நீது தகன 
'தெரியுமா ? தென்றல்‌ வயல்பக்கமாக வந்தது. "வண்டு. கடற்‌ 
கரைப்‌ பக்கமாக வந்து, பூம்பொழிலினூடே. புகுந்து வரு. 
றது. கடற்கரையில்‌ தாழை தன்‌ வெண்மையான மலரை 
- விரித்துக்கொண்டு நிற்கிறது. - அதனிடம்‌ சிறிது தங்கி 
விட்டு, அடுத்தபமு.. உள்ள "பொழிலில்‌ மாலையைப்‌ போலப்‌ 
_ பூகீகும்‌ மாதவி மரத்தில்‌ ஊிவிட்டுச்‌ சண்பக மரத்துக்குப்‌ 
ப பரயக்க்‌. ர்‌ உள்ள. ப பப்பு தேர்ந்து. உண்டது. 


தென்றல்‌ விசுகறது ப அர்‌ 


தென்றல்‌ புகுந்த வயலும்‌ வண்டு புகுந்த கடற்கரையும்‌ 
வூம்பொழிலும்‌ . காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்கு அருகில்‌ 
இத்தனை . மலர்களையும்‌ அளாவி வரும்‌ வண்டுக்குதீ 
திருப்தி உண்டாகவில்லை. இன்னும்‌ பலவகை மலர்களின்‌ 
மணத்தை நுகர ௮சை. தனித்தனியே ஓவ்வொரு பூவாக 
நாடிப்‌ பறந்து செல்வதற்குப்‌ போது எங்கே 2 வண்டு அது 
பவம்‌ உள்ளது. காவிரிப்பூம்பட்டினத்து மகளிர்‌ தம்‌ கூந்த 
வில்‌ நறுமணம்‌ வீசும்‌ பலவகலை மலர்களை அணிவார்கள்‌ . 
இந்தச்‌ செய்தி அதற்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ கூர்தலுக்கே 
ஒருவகை நன்மணம்‌ உண்டு... அங்கே போனால்‌ பல மலர்‌ 
- கலையும்‌ ஊதலாம்‌. இந்த எண்ணத்தால்‌ அது உலாவு 
இறது. எப்போது அங்கே போய்ச்‌ சேருவோம்‌. என்று. 
ஏங்குகிறது. 

"தென்றலும்‌ வண்டும்‌ சந்தித்துப்‌ பேன. இன்டு இத்த 
மலர்களைத்‌ தேடி. நாம்‌ போய்‌ நுகர்கிறோமே ; இவை இடக்‌ 
கட்டும்‌. காவிரிப்பூம்பட்டினத்து மாதர்களின்‌ கூந்தலுக்‌ 
குள்‌ புகவேண்டும்‌. அங்குள்ள. மலர்களை ௮ரையவேண்‌: 
டும்‌, அந்த இன்பம்‌ வேறு எங்கே கிடைக்கும்‌?” என்று 
த்‌ விட்டது. 


கரம்‌.அங்கும்‌. போகலாமே” என்றது. தென்றல்‌. 
“வர, , போகலாம்‌ 7” என்று சொல்லிய வண்டு வ. 
பட, அதனுடன்‌ தென்‌ றலும்‌ புறப்பட டது, ப்ல்ட்‌ 


ன ரோ பெண்கள்‌ அங்கே சாளரங்களை த்‌ இறக்து 4 வைத்துக்‌ 

கொண்டிருக்கிறார்கள்‌.. - அவற்றில்‌ மணி மாலைகளை த்‌ 
தொங்கவிட்டிருக்கிறார்கள்‌. மாணிக்கங்களைப்‌ புதைத்து 
அழ்கு செய்திருக்கிறார்கள்‌. சாளரங்களில்‌ சிறிய ௪,மிய 
கண்கள்‌-துவாரங்கள்‌-இருக்கின்‌ றன. மக்கள்‌ புகுவதற்கு ' 
வாயில்கள்‌ .. இருக்கின்றன : : சாளரங்களின்‌ வழியாக 


கட ... மூல்லை மணம்‌. 


அவர்கள்‌ புக முடியாது. வண்டும்‌ தென்றலும்‌ வருவ 
தற்காக அமைந்த வாயில்களைப்‌ போலச்‌ சாளரங்கள்‌ 
அழகுடன்‌ திகழ்கின்றன. 
அந்தச்‌ சாளரத்தினூடே செவ்வி பார்த்து வண்டைத்‌ 
துணையாகக்‌ கொண்டு மணம்‌ நிரம்பிய தென்றல்‌ புகு 
கிறது: 
...அயற்பூ 
மேதகு தாழை விரியல்வெண்‌ தோட்டுக்‌ 
கோதை மாதவி சண்பகப்‌ பொதும்பர்த்‌ 
தாதுதேர்ந்‌ துண்டு மாதர்வாள்‌ முகத்துப்‌ 
_ புரிகுழல்‌ அசைத்துப்‌ புகல்‌ஏக்‌ கற்றுத்‌ 
திரிதரு சுரும்பொடு செவ்வி பார்த்து 
மாலைத்‌ தாமத்து மணிநிரைத்து வகுத்த 
கோலச்‌ சாளரக்‌ குறுங்கண்‌ நுழைந்து 
வண்டொடு புக்க மண வாய்த்‌ தென்றல்‌. 

ப - ர தயற்பூ-வயலில்‌ நீரிலே பூக்கின்ற மலர்கள்‌ அல்லாத வேறு 
பூக்கள்‌$ விரியல்‌ - விரிதலையடைய; தோடு - மடல்‌; கோதை 
மாதவி - மாலை போலப்‌ பூக்கும்‌. குருக்கத்தி; பொதும்பர்‌ - மரம்‌: 
அளகம்‌ - முன்னுச்சி மயிர்‌; புகல்‌ ஏக்கற்று - புகுதலுக்கு ஏங்கி; 
"செவ்வி - சந்தர்ப்பம்‌; மாலைத்‌ தாமம்‌ - வரிசையான மாலை. ] . 

ட 
வசந்த காலம்‌ வந்துவிட்டது. வசந்தன்‌ மன்மதனுக்‌ 
குத்‌ தோழன்‌. மன்னன்‌ வருகையைச்‌ சின்னம்‌ சதி. 
தெரிவிப்பது வழக்கம்‌, காமனுக்குச்‌ சின்னம்‌ அல்லது 

காகளமாக இருப்பது குயில்‌, ப ப ன 
. இளவேனில்‌ வந்தது. தென்றல்‌. வீசியது. அதுகாறும்‌ ப 
வாய்‌ மூடியிருந்த. குயில்‌ குரல்‌ எழுப்பிப்‌ பாடத்‌ தொடங்‌ 
வெது: இதை அழகாக வருணிக்கறார்‌ இளங்கோவடிகள்‌. 


. உலகத்தில்‌ எங்கும்‌. அரசு வீற்றிருப்பவன்‌ மன்மதன்‌. . 
அவனுடைய தோழன்‌. வந்து தூண்டினால்‌ அவன்‌. படைக 


தென்றல்‌ வீசுகிறது... 22 


கோலங்‌ கொள்வான்‌.. இப்போது வசந்தன்‌ வந்துவிட. 
டான்‌. படைகள்‌ யாவும்‌ கோலம்‌ கொள்ளும்‌. அதை 
யாவருக்கும்‌ . அறிவிக்கும்‌ காகளம்‌ குயில்‌. அந்தக குயிலை 

ஊதும்படிச்‌ செய்யத்‌. தென்றல்‌ தரதுவனாகச்‌ செல்கிறது. 


- எரம்‌ மன்னனுடைய தோழனாகய வசந்தன்‌ வ£துவிட்‌ 
டான்‌. இனிமேல்‌ காமன்‌ படை கோலம்‌ கொள்ளும்‌. நீ 
- இதையாவருக்கும்‌ அறிவிப்பாயாக”' என்று சொல்கிறதாம்‌. 
- உடனே குயிலோன்‌, குரல்‌ எழுப்புஇறான்‌. ப 
அரைசுவீற்‌ நிருந்த உரைசால்‌ சிறப்பின்‌ 
மன்னன்‌ மாரன்‌ மகிழ்துணை யாகிய 
இன்னிள வேனில்‌ வந்தனன்‌ இவண்‌ என 
வளங்கெழு பொதியில்‌ மாமுனி பயந்த 
இளங்கால்‌ தூதன்‌ இசைத்தனன்‌ அ 
மகர வெல்கொடி மைந்தன்‌ சேனை 
புகர்‌அறு கோலம்‌ கொள்ளும்‌என்‌ டிராக்‌ து 
கொடிமிடை சோலைக்‌ குயிலோன்‌ என்னும்‌ 
படையுள்‌ படுவோன்‌ பணிமொழி கூற.” 

[இவண்‌ - இங்கே; பயந்த - பெற்ற; இளங்கால்‌ - தென்றல்‌; 
மகர வெல்கொடி மைந்தன்‌ - மன்மதன்‌; புகர்‌ அறு - கூற்றம்‌ 
அற்ற; மிடை - நகெருங்கியழ படை உள்படுவோன்‌ .. படையில்‌ 
இருந்து வேலை செய்பவன்‌.] ப 

க. 

" கேோரவலனும்‌ மாதவியும்‌' சவுக்தியடிகளோடு வடக்கே 
மிருக து தெற்கே போய்ச்‌ கொண்டிருந்தார்கள்‌. ம துரைக்கு : 
அண்மையில்‌ ஒரிடத்துக்கு வந்தபோது. அங்குள்ளவர்க 
_ஸிடம்‌, “மதுரை இன்னும்‌ எவ்வளவு தூரம்‌ இருக்கிறது?” 
என்று கேட்டான்‌ கோவலன்‌. அவர்கள்‌, “இதோ, பக்கத்‌ 
தில்தான்‌ இருக்கிறது” என்று சொன்னார்கள்‌. அதற்குக்‌ 
காரணமும்‌ காட்டினார்கள்‌. *இதோ, இந்தத்‌ தென்றற்‌ 
சமல்‌. மதுரை அருகில . இருக்கிறது. என்று . - சொல்ல 

ம, ல னாம்‌. 5;59-14.. ர 

மூ, மகி 


50 முல்லை மணம்‌ 


வில்லையா? பொதியிலிலிருந்து வருகிற தென்றல்‌ என்றா 
இதை நினைக்கிறீர்கள்‌? இது மதுரைத்‌ தென்றல்‌, புலவர்‌ 
செத்காவீலே பொருந்திய வீறுடைய தென்றல்‌. இது எப்ப 
1த்‌ தெரிகிறது என்றா கேட்டி நீர்கள்‌? பொதியில்‌ தென்ற 
லில்‌ ௮ந்த மலையில்‌ உள்ள மணந்தான்‌ வீசும்‌, இதில்‌ 
மதுரையிலுள்ள மணங்கள்‌ எல்லாம்‌ வீசுகின்றனவே! 
சிறிது கூர்ந்து சவணியுங்கள்‌ ஏன்கிழுர்கள்‌. 

“இதோ, இப்போது பாருங்கள்‌; அகிற்குழம்பின்‌ 
மணம்‌ தெரிகிறதா? குங்குமக்‌ கலவையின்‌ மணம்‌ தெறி 
இறதா? இருங்கள்‌, இதோ, இதுதான்‌ சவ்வாது வாசனை... 
இது குஷீர்ச்சியாக இருக்கிறதல்லவா? இதுதான்‌ சந்தன 
நறுமணம்‌. இது கஸ்தூரி. இத்தனை குழம்புகளில்‌ 
விளையாடிவிட்டு இந்தத்‌ தென்றல்‌ வருகிறது. இவ்வளவும்‌ 
பொதியிலில்‌ ஏது? வளங்கெழுமிய மதுரையில்தான்‌ 
ஒருங்கே இருப்பதைக்‌ காணலாம்‌." 

காழ்‌அகிற்‌ சாந்தம்‌, கமழ்பூங்‌ குங்குமம்‌, 
நாவிக்‌ குழம்பு, நலங்கொள்‌ தேய்வை, 
“மான்மதச்‌ சாந்தம்‌, மணங்கமழ்‌ தெய்வத்‌ 
தேமென்‌ கொழுஞ்சே ௬டி.. 

மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌?” 

[காழ்‌ - வைரமுடைய: காவி- எவ்வாது; க ட 

சந்தனம்‌; மான்மதம்‌- கஸ்தூரி. | ப 

ப "இவற்றோடு நிற்கவில்லை; இந்த மணப்‌ ரத்ன 
வெளியிலிருந்து வத சரக்குகளை அரைத்து அமைத்தவை. 
. மதுரையில ' அங்கங்கே சிறுபொழில்கள்‌ இருக்கின்‌ றன. 
வீடுகளில்‌: மல்லிகை, முல்லை முதலிய கொடிகளை வளர்க 
கிருர்கள்‌. அந்த மலர்களின்‌ மணத்தையும்‌ அளைந்து 
_ வருகிறது மதுரைத்‌ தென்றல்‌. அதில்‌ தாது சேர்ந்த கழுகீர்‌ 
மணம்‌. விசுவறது.. 'சண்பகமாலையின்‌ நறுமணம்‌ கலக்திருக்‌ 
ப பண்ட மனையிலே வளரும்‌ மாதவி: என்ன, மல்லிகை என்ன, ட்‌ 


ப சிலப்‌. 39: 110-44. 


தென்றல்‌ வீசுகிறது 5 


முல்லை என்ன-இவற்றைப்‌ பறித்து மாலை கட்டி. அணிந்‌ 
இருக்கிறார்கள்‌ மக்கள்‌. அந்த மாலைகளையே அணையாகக்‌ 
கொண்டு சிறிதே இளைப்பாறிவிட்டுத்‌ தென்றல்‌ வருகிற 
தரம்‌. 
ஆங்குத்‌ 
தாதுசேர்‌ கழுநீர்‌ சண்பகக்‌ கோதையொடு 
மாதவி மல்லிகை மனைவளர்‌ முல்லைப்‌ 
போதுவிரி தொடையற்‌ பூ௮ணை பொருந்தி 
£பதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌! ப 
[கோதை- மாலை; மாதவி - குருக்கத்தி; அணை - மெத்தை] 
அவர்கள்‌ இதோடு நிறுத்தவில்லை, அந்தத்‌ ெதன்றலில்‌ 
உள்ள மணத்தைக்‌ கொண்டே மதுரைமா நகரத்திலுள்ள 
வளங்கள்‌ எல்லாவற்றையுமே சொல்லிவிடுவார்கள்‌ போல்‌ 
இருக்கிறது! 
“இப்போது பாருங்கள்‌: அவரவர்‌ வீடுகளில்‌ சமையல்‌ 
செய்‌எருர்கள்‌. அந்த அட்டிற்‌ புகையின்‌ மணம்‌ இது. 
அகன்ற அங்காடி வீதியில்‌ அப்பம்‌ சட்டு விற்கிறவர்கள்‌ 
இருக்கிருர்கள்‌. அந்தப்‌ புகை இது. ஆடவரும்‌ ம சளிரும்‌ 
கூந்தலை உலர்த்த நறும்புகை புகைக்கிறார்கள்‌. அந்தப்‌ 
புகையின்‌ மணம்‌ இது, இதை நன்றுகப்‌ பாருங்கள்‌. 
- அங்கே நடைபெறும்‌ வேள்வியில்‌ ஆகுதி கொடுக்கிறார்கள்‌. 
அந்தப்‌ பூசை மணக்கிறது. இப்படிப்‌ புகைகளின்‌ 
மணத்தை ஆராய்ந்தால்‌ பல வகைகளைக்‌ காணலாம்‌." 
அட்டில்‌ புகையும்‌ அகல்‌அங்்‌ காடி 
_ முட்டாக்‌ கூவியர்‌ மோதகப்‌ புகையும்‌ 
மைந்தரும்‌ மகளிரும்‌. மாடத்‌ தெடுத்த 
... அநீதீம்‌ புகையும்‌ ஆகுதிப்‌ புகையும்‌ 
. பல்வேறு பூம்புகை அளை இ ப 
மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌]* 
[ அட்டில்‌ - சமையல்றை; கூவியர்‌ - அப்பம்‌ வீற்போர்‌,] 


3, சிலப்‌, 18:119-92. 8: வ, 19:12:99, 


56 .. முல்லை மணம்‌ 


“இவை நகரத்திலுள்ள பல இடங்களிலிருந்து 
வருவன. பாண்டியனது அரண்மனையிலிருக்து வரும்‌ மண 
வகைகளுக்குக்‌ கணக்கே இல்லை. எத்தனையோ விதமான 
கலவை நறும்பொருள்கள்‌ அங்கே இறைபடுகின்‌. றன. 
அந்த மணத்தை நுகர்ந்தால்‌ அப்புறம்‌ வேறு வேலையே 
செய்யத்‌ தோன்றாது. உயிரைப்‌ பிணித்து மயங்கச்‌ 
செய்பவை அவை, “இப்படி அழகிய சந்தனக்‌ குழம்பு 
மூதலியவம்ின்‌ மணத்தையும்‌, மலர்களின்‌ மணத்தை 
யும்‌, புகைகளின்‌ மணத்தையும்‌, அரண்மனையிலுள்ள 
கறுமண த்தையும்‌ அளாவி, புலவர்‌ நாவிலே புகழ்‌ 
பெறும்‌ மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது. அதனால்‌ மதுரை 
அருகில்‌. இருக்கிறதென்று தெரியவில்லையா?” என்று 
கேட்டஇிறுர்கள்‌. கல 


விளங்குபூண்‌ மார்பிற்‌ பாண்டியன்‌ கோயிலின்‌ 
அள ந்துணர்‌ வறியா ஆருயிர்‌ பிணிக்கும்‌ 
கலவைக்‌ கூட்டம்‌ காண்வரத்‌ தோன்றிப்‌ 
புலவர்‌ செந்நாப்‌ பொருந்திய நிவப்பிற்‌ 
“பொதியில்‌ தென்றல்‌ போலா தீங்கு . 
மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌ 1' 
(கோயில்‌ - அரண்மனை. நிவப்பு - உயர்வு,] 


இங்கே தென்றல்‌ மதுரை வள த்தையே ஒருவாறு 8 
தெரிவிக்கும்‌ தூதனாக உதவுறது.. 
க ன்‌ 

ஒரு புலவர்‌ தென்றலின்‌ . ஈடைக்கு உவமானம்‌ சொல்‌ 
கிறார்‌. மெல்ல. வீசுவதால்‌ அதற்கு மென்கால்‌: என்றும்‌ 
ட்‌ மந்தமாருதம்‌ என்றும்‌ பெயர்‌ வந்தன. அதன்‌ மெத்தென்ற 

கடைக்கு ஏற்ற. உவமையை அழகாகச்‌: சொல்கிருர்‌ புலவர்‌... 
ஒரு பெண்ணின்‌ கடையைப்போல அது. மம்தா டை ்‌ 
“1, சிலப்‌. 1826-89, ப 


தென்றல்‌ வீசுகிறது 1] 


பிட்டு மெல்ல அசைந்து வருகிறதாம்‌. அந்தப்‌ பெண்‌, 
எத்தகையவள்‌ ? 


அவள்‌ மங்கல மங்கை; சுமங்கலி; ஆணழகன்‌ ஓருவ 
னுக்கு எற்ற அழகு: காதலி. வளவாழ்வு நிரம்பிய அரச 
குலத்தில்‌ வந்த பெண்‌. அவள்‌ நன்றாக வாழ்ந்து இப்போது 
கருவும்‌ ஜிருக்கிறாள்‌, :மாசமோ நிறைந்துவிட்டது. அவள்‌ 
உடம்பு முழுவதும்‌ ஆபரணங்கள்‌, அவள்‌ கடந்து வரு 
இருள்‌. மெல்ல மெல்ல அடியை எடுத்து வைத்து வரு 
கருள்‌. அவளைப்போல இந்தத்‌ தென்றல்‌ அசைகறதரம்‌. 
“அத்தகைய தென்றல்‌ வீசம்‌ செந்தமிழ்‌ நாட்டையுடைய. 
பாண்டியனே ?' என்று புலவர்‌ பாடுவிருர்‌. 
மங்கல மங்கையராய்‌ 
. மன்னவர்‌ கன்னியராய்‌ 
மைந்தர்‌ வயிற்றினராய்‌ 
ப வாழ்வின ராய்‌அதிலே . .. 
. திங்கள்‌ நிறைந்துவரும்‌ ட 
சேயிழை யார்நடையோல்‌ 
தென்றல்‌ அசைந்துவரும்‌ 
செந்தமிழ்‌ நாடுடையாய்‌ 1 


. தென்றல்‌ மந்த மந்த மணந்து வரும்‌ மென்னடைக்கு 
இதைவிடச்‌ சிறந்த உவமையைச்‌ சொல்ல இயலுமா? : 





நரைத்‌ 


பாழைய காலம்‌ ௮து. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 

மூன்‌ என்று சொல்லலாம்‌. உண்மையைச்‌ சொல்லும்‌ 
புலவர்கள்‌ இருந்த காலம்‌. தரி வெரூஉத்‌ தலையார்‌ என்று 
ஒரு புலவர்‌ இருந்தார்‌. அவர்‌ தலையைக்‌ கண்டு கரி அஞிய 
தாம்‌. அவர்‌ பாண்டியனையும்‌ சோழனையும்‌ சேரனையும்‌ 
பார்த்துப்‌ பழகியவர்‌. எழைகளிடமும்‌ செல்வர்களிடமும்‌ 
பழக, இரு சாரார்‌ இயல்புகளையும்‌ அறிகிறவர்‌. அரசர்‌ 
களின்‌ அவைக்‌ களத்தில்‌ உள்ள மக்கள்‌ பல்வேறு இயல்பு 
டையவர்களாக இருப்பதை நன்கு உணர்ந்தவர்‌. 


அரசனுடன்‌ பழ, அவனுக்கு அறிவுரை கூறும்‌ 
அமைச்சரும்‌ சான்றோரும்‌ ஐழமுக்கத்தில்‌ சிறந்து, அரச 
னுக்கு நல்ல நெறி காட்டினால்‌ யாவருக்கும்‌ நலம்‌ உண்டா 
கும்‌. அரசன்‌ தகாத வழியில்‌ சென்றால்‌, தம்முடைய 
ஒழுக்கச்‌ சிறப்பாகிய பலத்தினால்‌, அஞ்சாமல அவனை 
இடித்துரைத்து ஈல்வழிப்படுத்த வேண்டும்‌. . இன்ன 
இன்ன . துறையில்‌ இறங்கினால்‌ இன்ன இன்ன: கலக 
இங்குகள்‌ உண்டாகும்‌ என்று அறிவினாலும்‌ அநுபவத்தி 
சூதும்‌ ஆராய்ந்து உரைக்கவேண்டும்‌. 


ச்‌ ப 
ன்‌ இக்கல்‌ 'இயல்புகளுடன்‌ எல்லாரும்‌ இருக்கிருர்‌ 
தனா? இல . அவைக்‌ களங்களில்‌ அமைச்சர்கள்‌ . இருக்‌ 
"தார்கள்‌. . சான்றோர்கள்‌ என்று பிழர்‌ தம்மை மதிக்க 
| வேண்டுமென்று . வற்புறுத்தி மதிப்புப்‌ பெறுபவர்களும்‌ 
ப இருந்தார்கள. அரசன்‌ எது. சொன்னதும்‌, அதன்‌: ஈன்மை. 


தரைத்‌ தூது ௦2 


தீமையை ஆராயாமல்‌, ** ஆமாம்‌ 7” போடும்‌ பொம்மை 
களாக வாழ்க்தார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ அரசனைத்‌ இய 
வியில்‌ புகுத்தி, அதனால்‌ தாம்‌ நன்மை பெறழ்ருர்கள்‌. 
அவர்கள்‌ தமக்கு அரசனிடம்‌ இருக்கும்‌ செல்வாக்கினாலும்‌ 
மிடுககினாலும்‌ யாவரையும்‌ அச்சுறுத்தி, அரசனை அ௮ணுச 
வொட்டாமல்‌ செய்தார்கள்‌. 


இன்னது தாமும்‌ ஓமுக்கம்‌ பிறழ்ந்து அரசனையும்‌ 
கெடுக்கும்‌ “சான்றோர்‌' பலரைப்‌: பற்றிய செய்திகளை நரி 
வெரூஉத்‌ தலையார்‌ உணர்ந்தார்‌. அவர்களுக்கு அறிவுரை 
கூறவேண்டும்‌ என்று எண்ணினார்‌. குறிப்பிட்டு யாரை 
மென்று கூறுவது? பொதுவாகவே கூறித்‌ தமிழ்‌ நாட்டு 
மக்களுக்கு அந்தப்‌ பாடலை வழங்கினால்‌, அரசரும்‌ பிறரும்‌ 
உண்மையை உணரட்டும்‌ என்பது அவர்‌ நினைவு. ஒரு சவி 
பாடினார்‌. அந்தச்‌ சான்றோர்களைப்‌. பார்த்து, “ஐயன்மீர்‌, 
கீங்கள்‌ காட்டுக்கு நல்லது ஒன்றும்‌ செய்யாவிட்டாலும்‌ 
இங்கு செய்யாமல்‌ சும்மா இருந்தாலே போதும்‌?” என்று 
- கூறுவதைப்‌ போலப்‌ பாடினார்‌. 


்‌'** இப்போது உங்கள்‌ மனம்‌ போலத்‌ இங்குகளைசீ 
ப செய்துவிட்டால்‌ காளைக்குக்‌ காலன்‌ வருவானே / *நிங்கள்‌ 
இன்ன இன்ன இீங்குகளைச்‌ செய்யவில்லையா ?”. என்று 
கணக்குக்‌ காட்டித்‌ தன்‌ கைப்பாசத்தை. உங்கள்‌ மேல்‌ 
வீசுவானே 7: அப்போது நீங்கள்‌, (ஐயோ / நல்லது செய்‌ 
யாமற்‌ போனோமே?!” என்று வருந்துவீர்கள்‌. அதற்கு. 
இடம்‌ இல்லாமல்‌ இப்போதே ஒழுங்காக இருங்கள்‌. 
ஈல்லது செய்யும்‌ ஆற்றல்‌ உங்களுக்கு இல்லாவீட்டாலும்‌, 
பொல்லாததைச்‌ செய்வதை விட்டு விடுங்கள்‌. இதனால்‌ 
எல்லாருமே வ அத்த அடைவார்கள்‌. உங்களுக்கு 
நல்ல வழியும்‌ அதுதான்‌ என்ற பொரு: அழைத்துப்‌. 
பாடினார்‌. உ. ப 


58 முல்லை மணம்‌ 


'தணிச்சிக்‌ கூர்ம்படைக்‌ கடுந்திறல்‌ ஓருவன்‌ 
பிணிக்குங்‌ காலை இரங்குவிர்‌ மாதோ 1 
நல்லது செய்தல்‌ ஆற்றீ ராயினும்‌ 
அல்லது செய்தல்‌ ஓம்புமின்‌? அதுதான்‌ 
எல்லாரும்‌ உவப்ப தன்றியும்‌ 
நல்லாற்றுப்‌ படூஉம்‌ நெறியுமார்‌ அதுவே, ப 
[கணிச்சி-மமு); ஒருவன்‌-காலன்‌) பிணிக்குங்காலை-பா௪த்தால்‌ 
கட்டும்‌ பொழுது; இரங்குவிர்‌-வருந்துவிர்கள்‌; ஆற்நீராயினும்‌- 
முடியாதவர்களாயினும்‌; தர ரு நல்‌: ஆற்றுப்‌ 
படஉம்‌- நல்ல வழியே செல்லும்‌.] ப 
சான்றோரைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌ புலவர்‌, அவர்‌ 
கா... ல ப ப 
- பல்சான்‌ நீரே ! பல்சான்‌ நீரே! 
கயல்முள்‌ அன்ன தரைமுதிர்‌ திரைகவுட்‌ 
பயன்‌ இல்‌ மூப்பிற்‌ பல்சான்‌ றீரே 1: 
என்று "முதலில்‌ விளித்து, பின்பே ' அத்த. உபதேசத்‌ 
தைச்‌ சொல்கிறார்‌. ன ட 


“பல்‌ சான்றோர்களே /' என்பது, சான்றோர்‌ என்ற 
மபயர்‌... இருந்தும்‌ அதன்படி. ஐஓமுகாதவர்‌. ஏன்பதை அவர்‌ 
எண்ணியிருப்பதைக்‌ காட்டுகிறது; சகுயலின்‌ சிறு முள்ளைப்‌ 
போல்‌ அவர்களுடைய கன்னங்களில்‌ மயிர்‌ ஈரைத்துத்‌ 
தோன்றுகிறது. அதோடு. தோலில்‌ சுருக்கங்கள்‌ விழுந்‌ 
இருக்கின்றன. “இவ்வளவு வயசாஇயும்‌ பயன்‌ இல்லாமல்‌, 
இங்கு. புறிகிநீர்களே - 7” என்று இடித்துக்‌ கூறுவறார்‌. 
- 1* உங்களிடம்‌ கரையும்‌ திரையும்‌ தோன்‌,றி. விட்டன. அரச 
னுக்கும்‌ மக்களுக்கும்‌ பயப்படாவிட்டாலும்‌ காளை வரும்‌ 
காலனுக்கு ரர ரத்‌ ்‌”. என்பதை கினைப்பூட்டு. 
இரர்‌.... டர 





நீரைத்‌ தாது தர 


நரையும்‌ இரையும்‌ மூப்புக்கு அறிகுறிகள்‌. மூப்பு, 
மரணத்தின்‌ தலைவாசல்‌. உலகம்‌ நிலையாதது, உடம்பு 
திலையாதுது என்று உணர்ந்த பெரியவர்கள்‌ தம்‌ உடம்பு 
வளமாக இருக்கும்போதே, “இந்த உடம்பு களர்நீது 
விடும்‌;  சரை கூடிக்‌ கிழப்பருவம்‌ வற்றுவீடும்‌ “ என்பதை 
முன்பே உணர்ந்து செய்ய வேண்டியவற்றைச்‌ செய்‌ 
வார்கள்‌. ப _ 

நரைவரும்‌ என்றெண்ணி நல்லறி வாளர்‌ 
குழவி யிடத்தே துறந்தார்‌” 

என்று நாலடியார்‌ கூறுகிறது. 

அவர்கள்‌ ஈரையை முன்பே எண்ணி ஈல்லு செய்பவர்‌ 
கள்‌, அவ்வள்வு தகு.இ இல்லாதவர்கள்‌ சிலர்‌ நரை வந்துவீட்‌ 
டால்‌, ௮தைக்‌ கண்டு அஞ்ச நடுங்கி, “நமக்கு மூப்பு வந்து 
வீட்டது. இதைத்‌ தொடர்ந்து மரணமும்‌ வந்துவிடும்‌. 
ஆகையால்‌, இப்போதே செய்ய வேண்டியதைச்‌ செய்து 
முடிக்க வேண்டும்‌” என்று உறுஇ கொள்வார்கள்‌, 
ப ப * 

பாழைய காப்பியமாகய வளையாபதியில்‌ ஒரு பாட்டு 
உண்டு. ஈரையைக்‌ ரது என்று சொல்கிறது ௮து, தூது. 
என்றால்‌ அது ஒரு செய்தியைச்‌ சொல்லவேண்டும்‌; அதனை 
அனுப்பியவர்‌ ஒருவர்‌ இருகீசுவேண்‌ டம்‌, : 

.... தரையென்னும்‌ தூதை அனுப்புகிறவன்‌ கூற்றுவன்‌. 
அவன்‌, இதோ. நான்‌ ௮ணுூக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
௪.ன்‌ வாழ்க்கை .நிலையாது. அதற்குள்‌ உன்‌ ஆசையை 
அடக்கித்‌ தவம்‌. செய்வாயாக '" என்று அந்தத்‌ தாூதுவனை 
விடுகருனாம்‌. : நாற்பது வயச கடக்தவுடனே இந்த கரைத்‌ 
தூது வட்‌ துவிடுகி றது. அதைக்‌ கண்டு அறிவுடையவர்கள்‌ 
தும்‌ நிலையை உணர்ந்து என்வக்யத்க்‌ ப பன்வம்‌ _ வேல்‌ போன்ற 


1. நலைடியார்‌, 11. 


58 முல்லை மணம்‌ 


கண்களையுடைய பெண்களின்‌ ஆசை நீங்கவும்‌, நாம்‌ 
விரும்பும்‌ இடத்துக்கு ஈமக்குக்‌ கண்போல இருந்து கைக்‌ 
கோல்‌ வழிகாட்டவும்‌, உயிரைரிக்கும்‌ கூற்றுவன்‌ அருகிலே 
வந்து நிற்கவும்‌, நாற்பது பிராயம்‌ கடந்து விட்டோம்‌; 
நரைத்‌ ரது வந்துவிட்டது. இனி இளமை நிலலாது. 
ஆசையைத்‌ துறந்து தவத்தை மேற்கொள்வதே துணிவு' 
என்று உறுதி பூணுகிருர்களாம்‌. 

வேற்கண்‌ மடவார்‌ விழைவொழிய, யாம்விழையக்‌ 

கோற்கண்‌ நெறிகாட்டக்‌ கொல்கூற்று உழையதா, 

நாற்ப திகந்தாம்‌ ? நரைத்தூது வந்ததிணி 

நீத்தல்‌ துணிவாம்‌ ; நிலையா திளமையே. 

[மடவார்‌-பெண்கள்‌; கோற்கண்‌-கோலாகிய கண்‌; கெறி- 
வழி; உழையதா - அருகில்‌ இருப்பதாக; இகந்தாம்‌ - கடந்துவிட்‌ 
டோம்‌; நீத்தல்‌ - ஆசையைக்‌ துறத்தல்‌. ] 

ஆ 

கு௪சரதன்‌ ஐருசான்‌ கண்ணாடியில்‌ பார்தீதுக்‌ கொண்‌ 
டானாம்‌. அவன்‌ காதடியில்‌ ஓரு சிறு ஈரைமயிர்‌ காட்டு 
 அளித்ததாம்‌. உடனே அவளுக்குத்‌ தூக்கி வாரீப்‌ போட்‌ 
டது. அறுபதினாயிரம்‌ ஆண்டுகளாக அவன்‌ உக்கம்‌ 
சிறிதும்‌ குறைவில்லாமல்‌ அரசாண்டு வந்தான்‌. . இப்போது 
அநீத ஈரை மயிர்‌ அவன்‌ காதடியிலிருந்து காதோடு ட 
எதோ இரகசியத்தைச்‌ சொல்லியது, 


பரச தசரத மன்னனே, உனக்கு த வயசாவவிட்டது. இனி 
உயிர்க்கு உறுதி பயக்கும்‌ வேலையில்‌. நீ ஈடுபடவேண்டும்‌. 
- உலகத்தை உன்‌ மகனாகிய, இராமனுக்கு அளித்துவிட்டுச்‌ 
ன அறிய தவத்தை - கீ புரிவதற்கு ஏம்‌.ற பருவம்‌ 
இது” என்று: காதடியிலே . -சொல்வதற்காகத்‌ கூரது 
வந்தது. (போல, மின்னலைப்‌: போலக்‌ கருமை நீங்க வெளுத்து 
ண்‌ ஒர. மயிர்‌. 


கரைத்‌ தூது ௦௪ 


மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்துநீ 
பன்னருத்‌ தவம்புரி பருவம்‌ ஈதுஎனக்‌ 
கன்னமூ லத்திலே கழற வந்தென 
மின்னென க்‌ கருமைபோய்‌ வெளுத்த தோர்‌ மயிர்‌. 
[கன்னமாலம்‌ - கரதின்‌ ௮௨; கழற வந்தென - சொல்ல வக்‌. 
தது போல, 
அந்து நரைமயிர்‌ வேறு ஒரு விதமாகவும்‌ காட்சி 
அளித்தது. தீங்கு செய்து உமலுகின்‌ ற இராவணனுடைய 
பாவம்‌ ஓரு நரை மயிராகத்‌ தோன்றியதோ என்று ஏண்‌ 
ணும்படி இருந்ததாம்‌. 
்‌ தீங்குழல்‌ இராவணன்‌ செய்த பாவந்தான்‌ 
ஆங்கொரு நரையதாய்‌ அணுகிற்‌ ரடமெனப்‌ 
பாங்கில்வந்‌ திடுநரை படிமக்‌ கண்ணடி 
ஆங்கெதிர்‌ கண்டனன்‌ அவனி காவலன்‌. 
[தங்கு உழல்‌; படிமக்‌ கண்ணாடி - உருவம்‌ முழுவதையும்‌. 
காட்டும்‌ கிலைக்‌ கண்ணாடி? அவனி காவலன்‌ - தசரத மன்னன்‌. ] 
அதைக்‌ கண்ட பிறகே தசரதன்‌ தான்‌ தவம்‌ செய்ய 
எண்ணி; இராமனுக்கு முடிசூட்ட மிச்சயிக்கிறான்‌. 
கைகேயி இடைப்‌ புகுந்து அவனை வனத்துக்கு ஓட்டுகிறாள்‌. 
அங்கே இராவணன்‌ சீதையை எடுத்துச்‌ செல்லுகிறுன்‌. 
அதனால்‌ இராமன்‌ அவனைப்‌ போரில்‌ அழிக்கிறான்‌. . இவ்‌ 
வளவுக்கும்‌: மூலம்‌ தசரதன்‌ இராமனுக்கு மூடி சூட்ட 
எண்ணியது. அந்த எண்ணத்துக்கு இரச நரைக்‌ காடகி 
காரணமாயிற்று, 


வாழ்கீகையில்‌ எத்தனை. துன்பம்‌ வந்தாலும்‌, இன்பம்‌ 
வந்தாலும்‌ உண்மையை மறர்து - வாழ்ககை நிலையாமையை 
மறந்து - “கண்டதே காட்டு, கொண்டதே கோலம்‌' என்று 
ப வாழ்க்தவர்களும்‌ அ.றிந்துகொள்ளும்படி இய ற்கையிலே 


ர னி இந்த இரண்டு பாடல்களும்‌ சல கம்பராமாயணச்‌ சுவடி. 
ப களில்‌ மாத்திரம்‌ காணப்படுபவை, 


60 முல்லை மணம்‌ 


நரை திரை மூப்புகள்‌ வருகின்றன, ௮வை மரணத்தை 
மூன்னே கின்று அறிவிக்னெறன. அறிவுடையவர்கள்‌ 
நரைத்‌ தூது முதலியவற்றைக்‌ கண்டு, செய்ய வேண்டடி 
யதைச்‌ செய்கிருர்கள்‌. அல்லாதவர்கள்‌ நரையைக்‌ 
கண்டும்‌, திரையைக்‌ கண்டும்‌, மூப்பை உணர்ந்தும்‌ சிறிதும்‌ 
மனப்பாங்கு மாறுவதில்லை. அவர்களைப்‌ பார்த்தே தரி 
வெரூஉத்‌ தலையார்‌, 

நரைமுதிர்‌ திரைகவுள்‌ 

பயனில்‌ மூப்பிற்‌ பல்சான்‌ நீரே ! 
என்று விளித்தார்‌. நரைத்‌ தூதை உணராமல்‌ பயன்‌ 
இலலா வாழ்க்கையை உடையவர்கள்‌ அவர்கள்‌. 





பழங்காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ ஓலைகளில்‌ எழுதி 

வந்தார்கள்‌ என்பது யாவரும்‌ அறிந்தது. தமிழ்‌ நரல்கள்‌ 
யாவும்‌ ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ இருந்தன. ஓலையை வாறி, 
எழுத்தாணியால்‌ எழுதும்‌ வழக்கம்‌ இளமி பருவத்தி 
லிருந்தே தமிழ்‌ மக்களுக்கு அமைந்தது. 

"வெண்பா இருகாலிற்‌ கல்லானை வெள்ளோலை 

கண்பார்க்கக்‌ கையால்‌ எழுதானைப்‌._பெண்பாவி 

பெற்றாளே பெற்றாள்‌ பிறர்நகைக்கப்‌ பெற்றாளே 

எற்ருமற்‌ நெற்றோமற்‌ நெற்று" 


என்ற வெண்பா, ஓலையில்‌ ச தெரியாத மகளை 
இலித்துக்‌ கூறுன்றது. 


. நூல்களை எழுதுவதோடு யாருக்கேனும்‌ செய்தி எழுதி 
விடுப்பதற்கும்‌ ஓலையையே பயன்படுத்தினார்கள்‌. பல ஐலை . 
களைக்‌ கயிற்றாம்‌ கோத்து வைச்ததற்குச்‌ எவடி. யென்றும்‌, 
தனி ஒலைக்கு ஒலை யென்றும்‌.பெயர்கள்‌ வழங்கின. பெரும்‌. 
பாலும்‌ ஒருவருக்கு மற்றொருவர்‌ . செய்தி. அனுப்பும்போது 

ஒலைகளில்‌ எழுதி விடுத்தமையால்‌ திருமுகங்களுக்கு ஒலை ட்‌ 
- என்பது காரணப்‌ பெயராக அமைந்துவிட்டது. அரசர்கள்‌ ்‌ 
தம்முடைய கட்டளைகளை எழுதி அனுப்புவதற்கும்‌ ஓலை 
“களே பயன்பட்டன. அது சம்பந்தமான பணிபுரீபவ 
னுக்குத்‌ திருமந்திர ஒலை என்ற பெயர்‌ இருந்தது. புலவர்கள்‌ 
அவியுருவில்‌ மடங்கல்‌. தீட்டினால்‌ அதற்குச்‌ சீட்டுக்‌ கவி 
என்றும்‌ ஓலைத்‌ அரக்கு: என்றும்‌ பெயர்கள்‌ ச. ப 


7:12 ஒளவையார்‌ பாடல்‌. 


(52 முல்லை மணம்‌ 


மன்னுடை மன்றத்து ஓலைத்‌ தூக்கினும்‌ 
என்று வரும்‌ சூத்திரத்தில்‌ ஓலைத்‌ தூக்கு என்னும்‌ தொடர்‌ 
வருகிறது, 


ஒருவர்‌ ஒரு, நிலத்தை மழ்றொருவருக்கு விற்று லும்‌, 
கடன்‌ வாங்கினாலும்‌, வேறு ஏதேனும்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டாலும்‌ அவற்றையும்‌ ஓலைகளிலே எழுதி வரதார்‌ 
கள்‌, அவ்வோலைகளுக்கு ஆவண ஓலை என்று பெயர்‌, :: 
இவ்வோர்‌ கரிலும்‌ இத்தகைய ஆவணங்களை அ௮வவூர்ச 
சபையினர்‌ ஒரிடத்தில்‌ பாதுகாத்து வந்தனர்‌. இக்காலத்‌ 
இல்‌ பதீதிரங்களைப்‌ பதஇவு செய்யும்‌ நிலையங்கள்‌ அரசியலா 
டைய ஆட்சியில்‌ இருக்கின்றன அல்லவா ? அவற்றைப்‌ 
போல ஆவண ஒலைகளைக்‌ காப்பில்‌ வைத்து, வேண்டும்‌ 
போது கோக்கும்‌ வகையில்‌ தருவதற்காகதி தனி இடம்‌ 
இருந்தது. அதற்கு ஆவணக்களர௱ரி என்று பெயர்‌. 

: ஆவணக்‌ களரியே காப்பிட்டுக கைச்‌ செலவறக 
“கொண்டு விற்று ' என்று திருப்புகலூரில்‌ உள்ள கல்‌ 
வெட்டு ஒன்றில்‌ ஒரு செய்தி வருகிறது, ஆவண ஒலை 
எழுதிய பிறகு அதனை ஆவணக்களரியில்‌ வைத்துக்‌ 
காப்புச்‌ செய்ததை அது குறிக்கிறது. ்‌ 
ப திருமுகமானாலும்‌ ஆவணமானாலும்‌ ஓலையை அப்ப 
. பழயேரீளமாச வைக்காமல்‌ சுருட்டி அதன்மேல்‌ முத்திரை . 
- பிடுவது வழக்கம்‌. இவ்வாறு சுருட்டுவதனால்தான்‌ திரு. 
முகத்துக்கு முடங்கல்‌ என்ற பெயர்‌ வந்தது. 

... சந்தரமூர்த்தி காயனார்‌ வரலாம்‌.றில்‌ ஆவண ஓலையைப்‌ . 
ப்‌ பற்றிய செய்தி . வருகிறது. முதியவராக எழுந்தருளி. நாய. 
. னாரைத்‌ தம்‌ அடிமை என்‌ று உரிமை கொண்டாடிய வெண்‌ 
“ணெய்கல்லூர்ப்‌. பித்தர்‌. தம்‌. ட ஆதாரமாக ஓர்‌ 
ப ல்யைச்‌ ப்ட்‌ வ ப 


ஆவண ஓலை ப 68 


அக்காலமுன்‌ தந்தைதன்‌ தந்தை ஆன்‌ ஓலைஈதால்‌ 
என்று காட்டினார்‌. அதைச்‌ சுந்தரர்‌ வலிதிற்பற்றிக்‌ 
கிழித்து. எறிந்துவிட்டார்‌. உடனே முதிய அந்தணர்‌, 
* இது படி. ஓலைதான்‌; இதற்கு மூல ஓலையும்‌ என்னிடம்‌ 
இருக்கிறது. அதைச்‌. சபையோர்மூன்‌ காட்டி நீ அடிமை 
என்பதைச்‌ சாதிப்பேன்‌ ”” என்று கூறித்‌ திருவெண்ணெய்‌ 
நல்‌ லூரில்‌ இருந்த சபைக்கு அவரை அழைத்துச்‌ சென்ளுர்‌/ 
அந்தச்‌ ௪பை3யார்முன்‌ தம்‌ வழக்கை எடுத்துரைத்தார்‌. 
சபையினர்‌, “நீர்‌ இவரை அடிமை என்று சொல்வ 
தற்கு ஏதேனும்‌ ஆதாரம்‌ உண்டா? ஆட்சி உண்டா? 
அல்லது ஆவண இலை இருக்கிறதா? அன்றி இதை 
வேறு யாரேனும்‌ அறிவதற்குச்‌ சாட்சி உண்டா?” என்று 
கேட்டனர்‌. அப்போது, “(இதோ ஆவண ஓலை இருக்கிறது” 
என்று முதியவர்‌ கூ றினார்‌.. 
அவையினர்‌ அதனைக்‌ கண்டனர்‌. பின்பு: அவர்களு 
டைய எவலின்படி, ஊர்ககரணத்தான்‌ அந்த "ஓலையைத்‌ 
தொழுது வாங்கிச்‌ சுருட்டி. இருந்த அதன்‌ மடிப்பை நீக்கப்‌ 
பார்த்து, அது பழமையான ஓலையே என்று தெளிந்து 
அதை வாசிக்கலானான்‌. 
ப இருள்மறை மிடற்றோன்‌ விம்‌ 
ஓலைகண்‌ டவையோர்‌ ஏவ. . 
அருள்பெறு கரணத்‌.தானும்‌ 
ஆவணம்‌ தொழுது வாங்கிச்‌ _ 
சுருள்பெறு மடியை நீக்கி 
விரித்தனன்‌, தொன்மை நோக்கித்‌ 
. ப சபையோர்‌ கேட்ப 
வாசகம்‌ செப்பு. கின்றான்‌! ப ப 
என்று .இச்செய்இியைச்‌ சேக்கிழார்‌. பாடுகிருர்‌. அவண ஓல்‌ 
அருட்டி யிருந்ததென்பதை இச்செய்யுள்‌ தெரிவிக்கிறது... 
ட ொய்ராளம்‌ இ ரட்ட. 68... 


64 முல்லை மணம்‌ 


அத ஓலையில சுகதரருடைய பாட்டனார்‌, தாமும்‌ தம்‌ 
பரம்பரையினரும்‌ வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தனுக்கு 
அடிமை என்று எழுதிக்‌ கையெழுதிஇட்டிருந்தார்‌. 
அதோடு அதற்குச்‌ சாட்சியாகப்‌ பலர்‌ மேலெழுத்திட்டிருக்‌ 
தார்கள்‌, அவற்றை யெல்லாம்‌ கரணத்தான்‌ வா௫ூக்கச்‌ 
சபையிலிருந்த பெரியவர்கள்‌ கேட்டார்கள்‌. பின்பு, 
* இந்த எழுத்து உம்முடைய பாட்டனார்‌ எழுத்துத்தானா? 
பார்த்து அறியும்‌” என்று அவர்கள்‌ சுந்தரரிடம்‌ கூற, 
அவரை ஆட்கொள்ள வந்த வள்ளல்‌, “இவனுடைய 
பாட்டனார்‌ கையெழுத்துள்ள வேறு எதேனும்‌ இருந்தால்‌ 
கொணர்ந்து நீங்களே ஓப்பு நோக்கிப்‌ ன ட 
லங்கள்‌ ” என்றார்‌. ப 


அதன்படியே அவையில்‌ இருந்த மறையோர்‌ சுந்தர 
ருடைய பாட்டனார்‌ எழுதிய ஓலையை அவணக்‌ களரியி 
லிருந்து வருவித்து ஓப்புகோக்கிப்‌ பார்க்க, இரண்டும்‌. 
ஓத்திருஈ்கதைக கண்டு, முதியவர்‌ கூறுவது உண மையே 
என்று ஒப்புக்கொண்டனர்‌. ்‌ 


திரண்டமா மறையோர்‌ தாமும்‌ 
திருநாவ லூரர்‌ கோமுன்‌ 
மருண்டது தெளிய, மற்ற 
- மறையவன்‌ எழுத்தால்‌ ஓலை. 
அரண்தரு காப்பில்‌ வேறொன்‌ : 
றழைத்துடன்‌ ஒப்பு நோக்கி 
- இரண்டும்‌ஒத்‌ திருந்த தென்னே, 
இனிச்செயல்‌ இல்லை வ ட்ப்ப்ப. ்‌ 


ப இதில்‌ சுந்தரருடைய பாட்டனார்‌ கம்‌ - கையால்‌ 
எழுதிய வேறோர்‌ இலையை * அரண்த்ரு காம்‌” ிலிருர்து. 
வருவித்தார்கள்‌ என்ற செய்தி வருகிறது. அந்த * அரண்‌. 
திரு 2 - என்பது. ஆவணக்‌ களரியைக்‌ குறிக்கிற. 


அககவைகயஷு பைய அதை 





பெரிய. கரச்காட்கொண்ட, 62, க ட்‌ 


"ஆவண ஓரை ப 82 


௪8 ஆவணக்‌ களரறியே காப்பிட்டு '” ட்ட கல்வெட்டு வாசகத்‌ 
தால்‌ இதனை உணரலாம்‌. ப 


ப - ஓலைகளைச்‌ சுருளாக்கி அதன்மேற்‌ பதிவிட்டு; ஆவ 
ணக்‌ . களரியில்‌ பாதுகாத்தார்கள்‌. அப்படி, அப்படியே 
வைத்து விட்டால்‌ பாதுகாப்பு ஆகாது. அவற்றைக்‌ குடத்‌ 
துக்குள்‌ இட்டு, க்‌ வாயை மூடி. இலச்சினையிட்டு 
வைத்தார்கள்‌. 


ஊர்ச்‌ சபைக்குத்‌ தோர்தல்‌ விவ அ. குட 
வோலை இடுதல்‌ என்னும்‌ மூறை இருந்து வந்தது. இதனை 
உத்தரமேரூர்‌ என்ற ஊரிலுள்ள கல்வெட்டு மிகத்‌ 
செதனிவாகத்‌ தெரிவிக்கின்றது. ஊரில உள்ள பலவேறு 
வாரியங்களுக்குரியவர்களைத்‌ தெரிந்தெடுக்கக்‌' குடவோலை 
முறையையே ஆண்டார்கள்‌. குறிப்பிட்ட வாரியத்துக்கு த்‌ 
தகுதி உள்ளார்‌ பெயர்களைத்‌ தனித்தனியே ஓலைகளில்‌ 
எழுதி ஒரு குடத்தில்‌ போட்டுக்‌ குலுக்கி இளம்‌ பிள்ளை 
ஒருவனைக்‌ கொண்டு ஓவ்வொன்முக எடுக்கச்‌ சொல்வார்‌ 
கள்‌, எத்தனை பேர்‌ வேண்டுமோ அவ்வளவு ஓலை நறுக்கு 
கள எடுக்கச்‌ சொல்வார்களாம்‌: குடத்தில்‌ இட்டு எடுப்‌ 
பதனால்‌ குடவோலை ஏன்று பெயர்‌ வந்தது. . 
. தேர்தல்‌ சமயத்தில்‌. குடத்தில்‌. ஓலையிட்டு எடுப்பசோடு 
உ:  பாதுகாப்ப்தம்கும்‌. :குடத்தைப்‌ . பயன்‌ 
படுத்தினார்கள்‌ என்றே தெரியவருகிறது. 'இலச்சினையிட்ட ப 
ஓலைச்‌ சுருள்களைக்‌ குடத்தில்‌ இட்டு அதனை. மூடிக்‌ காப்‌ 
ப பிட்டு அவனக்‌ களரியில்‌' பாதுகாத்து வதோர்கள்‌... அரப 
கல்வெட்டுகளில்‌ . காணும்‌: செய்திகளாலும்‌. பெரிய . 
தத வ்‌ ஆவணம்‌, ஆவணக்‌ களரி என்பவம்றைப்‌. ப 
பற்றிய செய்திகள்‌, தெரிய த சங்க ர ர 





தட - 


66 முல்லை மணம்‌ 


செய்யுள்‌ ஓன்றினாலும்‌ அதுபற்றிய செய்தி தெரிகிறது. 
ஆவண ஓலைகளைக்‌ குடத்திலிட்டுப்‌ பாதுகாககும்‌ வழக்கம்‌ : 
இர்‌ நாட்டில்‌ மிகப்‌ பழங்காலத்திலிருந்தே வந்திருக்க 
வேண்டும்‌ என்பதை அச்செய்யுளில்‌ உள்ள குறிப்புக்கள்‌ 
வடட ர அந்தச்‌ செய்யுகாப்‌ பார்க்க லாம்‌... 


அகரானூற்றில்‌ உள்ளது அது; ; மதுரையில வாழ்ந்த 
பெரும்‌ புலவராகிய மருதன்‌ இளகாகனார்‌ எனபவர்‌ பாடி 
ய்து. இரு தலைவன்‌ தன்‌: தலைவியைப்‌ பிரிந்து பொருள்‌ 
சட்டச்‌. செல்ல எண்ணுகிறான்‌. அவ்வாறு சென்றால்‌ 
தலைவி வருந்துவாள்‌ என்ற நினைப்பு வருகிறது. உடனே, 
. இப்போது போகவேண்டாம்‌ ; பின்பு போகலாம்‌ * என்று 
- முடிவு செய்கிறான்‌. அப்போது தன்‌ கெஞ்சை நோக்கிக்‌ 
கூறுவதாக அநீதப்‌ பாடல அமைக்திருக்கிறது. தலை 
மகன்‌ பிரியக்‌ கருதிய : கெஞ்சி மஞ்ச்‌ சொல்லிச்‌ செலவு 
அழுங்குவித்தது ” என்னும்‌. துறையில்‌ அமைந்தது ௮ச்‌ 
பசம்புள்‌. _ | ப 
ப நன்னுதல்‌ பசப்பவும்‌ ஆள்வினை தரீ இயர்‌ 
துன்னருங்‌ கானம்‌ துன்னுதல்‌ நன்றெனப்‌ 
பின்னின்று சூழ்ந்தனை ஆயின்நன்‌ தனு 
சூழ்ந்திசின்‌ வாழிய நெஞ்சே! ப 
என்று தொடங்குகிறது பாட்டு. 4 இவள்‌ நம்‌ பிரிவினுல்‌ 
பசலையை அடையவும்‌ அதனைக்‌ கருதாமல்‌ ஈம்‌ முயற்சியை 
நிறைவேற்றும்‌' பொருட்டு, செல்வது.ற்கரிய பாலை நிலத்தின்‌ 
- வழியே “சேர்தல்‌ நல்லது. என்று என்னை . வழிபட்டு . 
யோசனை கூறினை ; ஆனால்‌. நெஞ்சே, நீ மிகவும்‌ இன்னாத. 
வற்றைத்‌. தேர்ந்து. கூறினாய்‌ ” ௮௭௮ க்‌ ர. 
கிறான்‌... .. ட க. 
ப ப தள்ளிப்‌ தரஜயச்‌- ர ர... னற 5 மின்‌ 
_ னின்று - வணங்கி, நன்று... -இன்னா- மிகவும்‌. -பொல்லாதவற்றை, 
்‌ சூழ்க்திசின்‌ - ஸ்‌ எண்ணினும்‌. 


ஆவண. ஓலை 97 


அவன்‌ போக வேண்டிய சரம்‌ அல்லது பாலை நிலம்‌ 
துன்னருங்‌ கானம்‌ ' என்பதைப்‌ பின்பு விறித்துச்‌ சொல்‌ 
கிரான்‌. அது குறிஞ்சி இரிந்து பாலையான நிலம்‌, ஏங்கும்‌ 
குண்டு குண்டாகக்‌ கற்கள்‌ கிடக்கின்றன. வழி இன்ன 
தென்று தெளிவாகத்‌ தெரியாது. முன்னாலே போன 
மக்கள்‌ ஒருவழியாகப்‌ போகாமையால்‌ எல்லாம்‌ கவர்த்த 
வழிகளாச இருக்கும்‌. கல்‌ நிரம்பிய வழிகள்‌ அவை. 
கல்‌ அதர்க்‌ கவலை, ப உ த்‌ 


வழியின்‌ வி ச உடக்கட்டும்‌, அங்கே ஓரே வெப்பம்‌. 
மழை என்ற பெயரே இல்லை. மழை பெய்த காலத்தில்‌ 
அங்கங்கே மக்கள்‌ வாழ்ந்திருந்தார்கள்‌. இப்போது எல்‌ 
லோரும்‌ கூடிபோய்விட்டார்கள்‌. வெறும்‌ பாழாகக்‌ கடக்‌ 
கும்‌ நிலப்பரப்பு அது, 


அங்கே போர்‌ நிகழ்ச்இருக்கற து: மிகவும்‌ ட்‌ 
பகைவரோடு போர்‌ செய்து வீழ்ந்தார்‌ பலர்‌, அவர்களு 
டைய உடலங்கள்‌ இடக்கன்றன.  அவற்றைம்‌ கழுகு 
களம்‌ பருநீதுகளும்‌ கொத்துகின்றன. வயிற்றைக்‌. கொத்‌ 
திக்‌ க இழுத்து. வெளியே டி ப 
வெய்துற 
" இடியுமிழ்‌ 6 வானம்‌ நீங்கி, ப யாங்கணும்‌ ப 
ட குடிபதிப்‌ பெயர்ந்த சுட்டுடை முதுபாழ்‌.! ப 
ஏன்று பாலை நிலத்தின்‌. இயல்பைத்‌: கா கா 
கருன்‌... ட்‌ டப 
ட்‌ உயிர்திறம்‌ பெயர நல்‌அமரீக்‌ கடந்த 
“தறுக ணூளர்‌ குடர்தரிஇத்‌ தெறுவரச்‌ 
ப ட . வெய்துற - 'வெற்மை உண்டாக; -குடியதிப்‌ 'பெயர்ச்த। னல 


ப குடிமக்கள்‌ ஊரைவிட்டு ஓடிப்போன; சுட்டு உடை-பிறர்‌ பழமையை 
எண்ணிச்‌. சுட்டுதலை உடைய; முதுபாழ்‌ - ப்ழைய பாழான. இடம்‌, 


இட முல்லை மணம்‌ 


- செஞ்செவி எருவை அஞ்சுவர இகுக்கும்‌ 

கல்லதர்க்‌ கவலை.” 
என்பது கழுகுகள்‌ பிணங்களின்‌ குடலைப்‌ ண்டு செய்‌ சி 
யைச்‌ சொல்லும்‌ பகுதி. 


கழுகுகளின்‌ செயலுக்குப்‌ புலவர்‌ ஓர்‌ உவமையைச்‌ 
:சொல்இருர்‌, 


கயிறுபிணிக்‌ குழிசி ஓலை கொண்மார்‌ 
பொறிகண்டு அழிக்கும்‌ ஆவண மாக்களின்‌.” 


்‌ கயிற்‌.நினாலே கட்டுதலை உடைய குடத்தில்‌ உள்ள ஓலை 
யைக்‌ கைக்கொண்டவராலி அதில்‌ உள்ள இலச்சினையை 
ஓப்பு கோக்க அழித்துப்‌ பார்க்கும்‌ ஆவணக்‌ களரியில்‌ 
உள்ளவர்களைப்‌ போல” என்பது இப்பகுதியின்‌ பொருள்‌. 
கழுகுகளுக்கு ஆவண மாக்களும்‌, உடம்புக்குக்‌ குடமும்‌, 
குடலுக்கு ஆவண ஓலையும்‌ உவமைகள்‌, 
. பழைய உரையாசிரியர்‌ இங்கே,  குமிச-குடம்‌, 'பொறி 
இலச்சினை, ஆவண மாக்களின்‌-பிரமாணம்‌ வாங்குற 
மாக்களைப்‌ போல! என்று எழுதுகிறார்‌. பிரமாணம்‌ என்ற 
சொல்லுக்குச்‌ சத்தியம்‌. என்ற பொருள்‌. இப்போது 
வழங்குகிறது. அதற்குச்‌ சரியான பொருள்‌ அதாரம்‌, 
சான்று, அளவை என்பன. காட்சிப்‌ பிரமாணம்‌, அறு 
மானப்‌ பிரமாணம்‌. என்ற வழக்கினால்‌ இதனை உணரலாம்‌, 
ஒரு செய்திக்கு ஆதாரம்‌ தேடி, குடத்தில்‌ சேமித்து வைக்‌. 
கப்‌ பெற்ற ஆவணங்களை எடுத்து, அவற்றின்‌ மேலுள்ள 
- அடையாள முத்திரைகளை நீக்கிப்‌ பிரித்துப்‌ பார்க்கும்‌ 
 சகரணத்தானைப்‌ போன்றவர்களையே புலவர்‌ நினைத்திருக்க 
ப ல உயிர்திறம்‌. பெயர - உயிர்‌ தன்‌ 'சன்மையினின்றும்‌ மாறிச்‌ 
செல்ல; அமர்க்‌ கடந்த - - போரை வென்ற; தரீ இ-வாங்கி: தெறுவர- 


சுழல; எருவை - கழுகு; இருக்கும்‌ “போடும்‌. கல்‌ அதர்க்கவலை - 
ப குல்லை உடைய கவர்த்த வழி... 


த, பிணி-- - குட்டு; குழில - குடம்‌; பொதி - அடையாளம்‌, 


ஆவண ஓலை 69 


வேண்டும்‌. சுந்தரர்‌. வரலாம்றில்‌, காப்‌.பிலிருந்து 
கொணர்ந்த ஓலையைக்‌ கரணத்தான்‌ பிரித்துப்‌ பார்த்த 
செய்தி வருவது இங்கே நினைப்பதற்குரியது. 

கயிறுபிணிக்‌ குழிசி ஓமே கொண்மார்‌. 

பொறிகண்டு அழிக்கும்‌ ஆவண மாக்களின்‌ 

உயிர்திறம்‌ பெயர நல்லமர்க்‌ கடந்த 

தறுக ணாளர்‌ குடர்தரீஇத்‌ தெறுவரச்‌ 

செஞ்செவி யெருவை அஞ்சுவர இகுக்கும்‌." 
என்று உவமையையும்‌ பொருளையும்‌ ஒருசேரப்‌ பார்‌ த்தால்‌ 
ஆவண மாக்களின்‌ செயல்‌ நன்கு புலனாகும்‌. . எருவைகள்‌ 
குடலைப்‌ பிடுங்கி ஒவ்வொன்றாக வெளியே இடுகின்றன. : 
ஆவணமாக்களும்‌ ஒவ்வொன்றாகக்‌ குடத்‌ க்‌ ட 
வாங்கிப்‌ பார்த்துப்‌ போடுகிறார்கள்‌. 


்‌ உவமையாக எடுத்தாளும்‌ நிகழ்ச்சி பலரும்‌ அறிந்த. 
தாக இருப்பது இயல்பு. ஆதிலின்‌ ஆவணத்தை ஆராயும்‌... 
செயல்‌ பழந்தமிழ்‌ நாட்டினருக்கு டு தெரிந்த 
தென்றே கொள்ள வேண்டும்‌. ள்‌ 


ஆவண ஓலை எழுதுதலும்‌, இதந்த பாதுகாத்தலும்‌, 
வேண்டும்பொழுது ஒப்புகோககிப்‌ பார்ப்பதுமாகிய இந்தச்‌ 
' செய்திகளைக்‌. கல்வெட்டுக்களிலிருந்து. அறிவதோடு, (பெறிய 
ப. ராணம்‌, ௮ககானூறு என்ற இலக்கயங்களிலிருந்தும்‌ _ 
- அறிய முடிகிறது. அவற்றால்‌, தமிழர்‌ வாழ்வில்‌ நெடுங்கால. 
- மாக இத்தகைய நல்ல வழக்கங்கள்‌ இருநது வந்தன ,என்‌ . 
பதை உணர்கிறோம்‌... 


௪ இ 
போரிலும்‌ அறம்‌ 

நாகரிகம்‌ முதிர முதிர மனிதனுக்கு அறிவு பெருகு 
கிறது, ஆனால்‌ அன்பு பெருகுகிறது என்று சொல்ல இய 
லாது. ஊனுணவு கொள்ளனும்‌ காட்டு விலங்குகள்‌ கூடி வாம்‌ 
வதில்லை. ஒன்றை ஒன்று அடித்துக்கொண்டு வாழ்கின்‌ றன. 
இரத விலங்குத்‌ தன்மை மனிதனிடமும்‌ இருக்கிறது. 
அவன்‌. அறிவு விலங்குக்‌ தன்மையைப்‌ புதிய வகையில்‌ 
பயன்படுத்திகிகொள்கிறது. பல்லாலும்‌, நகத்தாலும்‌ 
பகையை எதிர்த்துப்‌ போரிடுவது விலங்கு, மணிதனோ 
படைக்கலங்களால்‌ எதிர்த்துப்‌ பொருகிரான்‌, அவன்‌ 
அறிவு வளர வளரப்‌ பகையுணர்ச்சி குறைவதில்லை; 
படைக்கலங்கள்‌ பெருகுகின்றன. இடப்பரப்பை வெல்ல 
வெல்ல, அவன்‌ செய்யும்‌ போர்‌ உலகப்‌ பெரும்‌ போராக 
வளர்ந்து விடுகிறது. அவனுடைய விஞ்ஞான அறிவு 
அ௮ணுக்குண்டையும்‌ நீர்‌ வாயுக்குண்டையும்‌ படைத்துப்‌ 
பேர்ரைப்‌. பயங்கரமாகீூவிடுகிறது. : இன்ன காலத்தில்‌ 
இன்ன இடத்தில போர்‌. நிகமும்‌ என்ற வரையஹையையே 
இந்த நாகரிக காலத்துப்‌ போர்கள்‌ தகர்த்து விட்டன. 
யாருக்கும்‌ யாருக்குமோ பகை. அதனால்‌ போர்‌ என்றால்‌ 
௮து அவர்களோடு நிற்பதில்லை. உலக முழுவதுமே: பரவு 
கிறது. போர்‌ வேண்டாத மக்களையும்‌ -இன்னலுக்குள்‌ 
ஆழ்தீதுகிறது. இது அறிவின்‌ அடையாளம்‌ என்று 


ப சொல்லலாமா? 


பகை யுணர்ச்சி மனிதனிடமிருந்து போகவேண்டும்‌ 
என்பது லட்சியம்‌.உலகில்‌ யாவரும்‌ அநதலட்சிய வாழ்வைக்‌ 
. கடைப்பிடிக்க இயலாது. என்பது உண்மை, ஆனால்‌ பகை 
ட ட னி லாப ம்‌ பெறுவது: ட்‌ இருக்க, 


போரிலும்‌. அறம்‌ 2ம்‌. 


மற்றவர்களைப்‌ போர்‌ இடர்ப்படச்‌ செய்யுமானால்‌ .௮து 
முூமையாகாது. பகையைப்‌ போக்குவதற்கு முன்‌ பகையின்‌ 
விளை வாகிய போருக்கு வரையறை இருக்கவேண்டும்‌. 


பழங்காலத்தில்‌ மக்கள்‌ போர்‌ செய்தார்கள்‌. அரசர்‌ 
கள்‌ படைகளையும்‌ படைககலங்களையும்‌ வைத்திருந்தார்‌ 
கள்‌. ஆனால்‌ போர்‌ விளைந்தால்‌ அதற்கும்‌ ஒரு வரையறை 
இருந்தது; நெறிமுறை இருந்தது. யுத்த தர்மம்‌ என்று 
சொன்னார்கள்‌. அறப்போர்‌ என்று டன்‌ ஏற்ற 
படி. கில தடைகள்‌ இருந்தன, 

“போரிலே அறம்‌ எங்கே வந்தது? போரே அறத்‌ 
துக்கு மாறாயிற்மே”” என்று லட்சியவாதி சொல்லலாம்‌. 
நூறு தவறுகளைச்‌ செய்பவனை எண்பது. தவறுகளைச்‌: 
செய்யும்படி செய்தால்‌ ௮து ஈன்மையன்று என்று சொல்ல 
முடியுமா? போரே கூடாது என்றால்‌ நடவாத காரியம்‌. 
“போர்‌ செய்கிறாயா? தொலைந்து போ; அனால்‌ அதிலும்‌ 
கட்டுப்பாடாக நடந்துகொள்‌” என்று பாரதி நாட்டுப்‌ 
பெருமக்கள்‌ அறிவுறுத்தினார்கள்‌. ப 

தமிழ்‌ நாட்டில்‌ இநத வரையறை லக்ன இலக்‌ 
கணங்களில்‌ ஏறுமளவுக்குச்‌ சிறப்புற்றிருந்கது. போஸ்ரப்‌ 
பற்‌, ரிய பாடல்களுக்கு. இலக்கணம்‌ வகுப்பது புறப்‌ 
பொருள்‌ இலக்கணம்‌. புறப்பொருளை ஏழு. பகுதியாகப்‌ 
பிரித்துச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. பன்னிரண்‌ டாகவும்‌ பிரிப்‌ 
பதுண்டு. ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌ உண்டு. 

போர்‌ நிகழ்வதற்கு முன்னால்‌ ஓர்‌ அரசன்‌ தான்‌ போர்‌ 
செய்யப்போகும்‌ செய்தியைத்‌ தன்‌ நாட்டு. மக்களுக்கும்‌ 
பகைநாட்டு மக்களுக்கும்‌. பஜஹையறைவித்து அறிவிப்பான்‌. 

. *நரங்கள்‌ போர்‌. செய்யப்போகிறோம்‌. . வயசானவர்‌ 
கள்‌, ்‌ பெரியவர்கள்‌, பிள்ளை பெருதவர்கள்‌, ப பெண்கள்‌, 
க யாவரும்‌ தங்கள்‌ தங்களுக்குரிய பாதுகாப்பான 
"இடங்களுக்குப்‌ போய்விடட்டும்‌”' என்று - “மூரச்றைவிப்‌ 


22. மூல்லை மணம்‌ 


பான்‌. அதைக்‌. கேட்டு அவர்கள்‌ பாதுகாப்பான இடத்‌. 
துக்குப்‌ போய்விடுவார்கள்‌. இந்தச்‌ செய்தியைத்‌ தெரிந்து 
கொள்ளாத இயல்புடைய பசுமாடுகளை அரசனுடைய 
வீரர்கள்‌ சென்று பிடித்துக்கொண்டு வந்துவிடுவார்கள்‌: 
அதிலிருந்து சண்டை தொடங்கும்‌. (சண்டைக்கு எடுபிடி 
மாடுபிடி?” என்று தமிழில்‌ ஒரு பழமொழி வழங்குகிறது. 
பாரத யுத்தம்‌ நடப்பதற்கு முன்‌ துரியோதனாதியர்‌ விராட 
நகரத்துப்‌ பசுக்களை ஒட்டி. வந்தனர்‌ என்றும்‌, அருச்சுனன்‌ 
அவற்றை மீட்டான்‌ என்றும்‌ பாரதம்‌ சொல்லும்‌ வரலாறு. 
இர்ச இலக்கணத்துக்கு இலக்கியம்‌ போல நிற்கிறது. 
இர்த “மாடுபிடி'யைச்‌ சொல்லும்‌ பகுதி புறப்‌ பொரு. 
ளில்‌ வெட்சித்தணை என்று பெயர்‌ பெறும்‌, | 
வேந்துவிடு முனைஞர்‌ வேற்றுப்புலக்‌ களவின்‌ 
ஆதந்‌ தோம்பல்‌ மேவற்‌ கும்‌ ப 
என்று தொல்காப்பியம்‌ அதன்‌ இலக்சணத்தை  வகுக்‌ 
கின்றது, வேந்தனால்‌ விடப்பட்டிருந்த படைத்‌ தலைவர்கள்‌ . 
வேற்று நாட்டுக்குச்‌ சென்று பகைவர்‌ அறியாதவாறு 
அவர்களுடைய பசுக்களைக்‌ சொண்டுவந்து பாதுகாப்பது 
பொருர்தியதாகும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. ஏன்‌ பசுக்‌ 
கக்‌ கொண்டு வரவேண்டும்‌ என்பத ம்குரிய காரண தீதை 
இச்‌ சூத்திரத்துக்கு உரை. ததன்‌ ர ட வுட 
விரிக்கிரார்‌. ப ப 
ப “இரு ட பொருவது கடைல ஒருவர்‌ ஒரு 
வர்‌ நாட்டு வாழும்‌ அந்தணரும்‌ ஆவும்‌ முதலியன தீங்கு 
"செய்யாத: சாதிகளை ஆண்டு. நின்றும்‌ அகற்றல்‌ வேண்டிப்‌ 
-போதருகவெனம்‌ : 'புகறலும்‌,. ௮ச்பனம்‌ போதருதற்கு அறி 
வில்லாத. ஆவினைக்‌. களவினால்‌ தாமே கொண்டு வரது பாது ர 
அரத்தலும்‌ ததெனப்படாது அறமே. யர்‌? 


என்ப க அவர்‌: விளக்கம்‌. 
- தொல்‌. புறத்திணை, 3. 


போரிலும்‌ அறம்‌ ச்ய்‌, 


நெட்டிமையார்‌ என்ற புலவர்‌ பாண்டியன்‌ பல்யாக 
சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி என்னும்‌ . அரசனைப்‌ 
பாராட்டுகையில்‌ ' இத்தகைய அறப்போரைப்பற்றிச 
சொல்கிருர்‌: 

ஆவும்‌, ஆனியற்‌ பார்ப்பன மாக்களும்‌. 

பெண்டிரும்‌, பிணியுடை யீரும்‌, பேணித்‌ 

தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன்‌ இறுக்கும்‌ 

பொன்போற்‌ புதல்வர்ப்‌ பெறாஅ தீரும்‌ 

எம்‌அம்பு கடிவிடுதும்‌ நும்‌அரண்‌ சேரீமின்ளன 

அறத்தாறு நுவலும்‌ பூட்கை மறம்‌” 


என்பது அந்தப்‌ பகுதி. “அறத்தாறு நுவலும்‌ பூட்கை 
மறம்‌” என்பதற்கு, “அறத்தின்‌ வழியே சொல்லும்‌ 
கொள்கையையுடைய போர்‌' என்பது பொருள்‌. போர்‌ 
செய்தாலும்‌ அதிலும்‌ அறம்‌ உண்டென்பதைக்‌ குறிப்பது 
அது. பி.றிதோரிடத்தில்‌ போர்‌ செய்யும்‌ வேந்தரை, 
அறத்தின்‌ மண்டிய மறுப்போர்‌ வேந்தா” ள்ன்விறுர்‌ ஒரு 
"புலவர்‌. ன ர 
போர்‌ செய்யும்பொழுதும்‌ எதிர்ப்பட்ட படை வீரர்‌ 
௧௯ மனம்‌ போனவாறே கொல்வது அறமன்று, சிலரைக்‌ 
கொல்லாது விடுவதும்‌ உண்டு. தொல்காப்பிய உரையில்‌ 
நச்னார்க்கினி௰ர்‌ ஓரிடத்தில்‌ சிறப்புடை அரசியல்‌, சிறப்‌ 
- பில்லாத அரியல்‌ என்று இரண்டாகப்‌ பிரித்துச்‌ 
சொல்ூிருர்‌. மதில்களை அமைத்து அவற்றில்‌ சண்ணுக்குத்‌ 
தெரியாத ஆயுதங்களை வைத்துப்‌ பகைவர்மேல்‌ அம்பு 
ய்வது போன்ற செயல்களை. அதருமமான கலியுகத்தில்‌ 
வந்த சிறப்பில்லாத வழிகள்‌ என்று கூறுகிறார்‌. பின்பு, 
"சிறப்புடை அ௮ரசியலாவன?: மடிந்த உள்ள த்தோனையும்‌ 
மகப்‌ பெறாதோனையும்‌. மயிர்‌ குலைந்தோனையும்‌ அடி. பிறக்‌ 
கிட்டோனையும்‌ பெண்‌ இபயரோனையும்‌ படையி க்‌ 


ம்‌. “புறநானூறு, அனை 





2 கத்ட்மனைம்‌ 


யம்‌ ஓத்த படை எடாதோனையும்‌ பிறவும்‌ இத்‌ தன்மை 
யடையோரையும்‌ கொல்லாது விடுதலும்‌, கூறிப்‌ பொருத 
லம்‌ முதலியனவாம்‌' என்று உரைகீகிறுர்‌. 


தழிஞ்சி என்பது ஒரு துறை, புறமுதுகு காட்டி. ஓடும்‌ 
பகைவன் மேல்‌ படையை ஏவாமல்‌ இருக்கும்‌ செய்கியைச்‌ 


சொல்வது அது. அதன்‌ இலக்கணத்தை, 


அழிகுறர்‌ புறக்கொடை அயில்வாள்‌ ஓச்சாக்‌ 
கழிதறு கண்மை காதலித்‌ துரைத்தன் று" 
ஏன்று ஒர்‌ இலக்கண நூல்‌ சொல்கின்றது. 


- அங்கே புறமுதுகு காட்டுவோன்மேல்‌ வாள்‌ ஓச்சாத. 
தைக்‌ கழிதறுகண்மை என்று அ௮ச்சூத்திரம்‌ கூறுகிறது. 
தறுகண்மை என்பது வீரம்‌, கழமிதறுகண்மை என்பது. 
்‌ மிக்க வீரம்‌, யாரையும்‌ குண்டு போட்டு அழிப்பதே. 
வீரம்‌ என்று எண்ணும்‌ இருபதாவது நூற்றாண்டு சகாகரிக. 
உலகத்திற்கு இந்தக்‌ கமிதறுகண்மை விளங்காது. 


இராவணன்‌: இராமனோடு போர்‌ செய்து ஓய்ந்து 
போனான்‌. தன்‌ தேர்‌, படை யாவற்றையும்‌ இழந்து தணிய: 
னாக நிற்கிறான்‌. அப்போது இராமன்‌ ஓர்‌. ௮ம்பை விட்டு: 
அவனைக்‌ கொன்றிருக்கலாம்‌. அனால்‌ நிராயுதபாணியாக 
நிற்கும்‌ அவனைக்‌ கொல்வது அறமன்று, அறத்தை நிலை 
கிறுத்த வர்த இராமன்‌ அறமல்லாத செயலைச்‌ செய்யலாமா?' 
ஆகவே அவன்‌ அந்த அரக்கனை நோக்கி, இன்று போய்‌ 
காளை வா” என்றான்‌... இது தழிஞ்சி. என்ற. துறையின்‌... 

பாற்படும்‌. . கம்பர்‌ ... இர்சச்‌.. அசய்திலை: ்‌்‌ அலகாக 
, சொல்கறுர்‌.. த. ரப ரர எத க அரு கஸ்‌ 


ஆள: யாவுனக்‌ 'கமைந்தன' மாருதம்‌" அறைந்த 
பூளை: ஆயின கண்டனை; 'இன்றுபோய்ம்‌ ... 
த படி ப பறாள்‌ 6 வெண்பா. மாலை, தத. 


போரிலும்‌ அறம்‌ 75. 
நாளைவாவென நல்கினன்‌, நாகிளங்‌ கமுகின்‌ 
வாளா தாவுறு கோசல நாடுடை வள்ளல்‌." 


புமங்காட்டினாரோடு பொருவத அறமன்று என்பதை 
இராமாயணத்தில்‌ வேறு ஒரிடத்தில்‌ குறிப்பாகக்‌ காண்‌ 
கிறோம்‌. இராவணன்‌ இராமனது அம்பினால்‌ வீழ்ந்து 
உயிரிழக்கிறான்‌. பிணமாக வீழ்ர்து இடக்கும்‌ அரக்கனை 
இராமன்‌ வந்து பார்க்கிறான்‌. ௮வன்‌ முதுகில்‌ புண்‌ இருக்‌ 
கிறது. அதைப்‌ பார்த்தவுடன்‌ இராமனுக்கு வருத்தம்‌ 
உண்டாகிறது. இவன்‌ முதுகுகாட்ட ௮ம்‌ முதுகின்மேல்‌ 
நான்‌ அம்பு விட்டுவிட்டேனோ!” என்ற ஐயம்‌ எழவே, 
“போயிற்று என்‌ வீரம்‌!” என்று புழுங்குகறான்‌. ௮ப்‌ 
போது விபீஷணன்‌ உண்மையை உரைக்கிருன்‌. 


“முன்‌ காலத்தில்‌ இராவணன்‌ இக்கயங்களோடு 
போறரிட்டபோது அவற்றின்‌ கொம்புகள்‌ இவன்‌ மார்பிலே 
குத்தி முதுகில்‌ வந்து புறப்பட்டன. அவற்றை அப்படியே 
வைத்து இழைத்துவிட்டான்‌. அந்தச்‌ சுவடு இது'' என்று 
விளக்க பிறகே இராமன்‌ ஆறுதல்‌ பெறுகிருன்‌. 

நாடுள தனையும்‌ ஓடி 
நண்ணலர்க்‌ காண்கி லாமல்‌ 
பீடுள குன்றம்‌ போலும்‌ 
பெருந்திசை எல்லை யானைக்‌ 
கோடுள தனையும்‌ புக்குக்‌ 
கொடும்புறத்‌ தழுந்து புண்ணின்‌ 
பாடுள தன்றித்‌ தெவ்வர்‌ ப 
படைக்கலம்‌ பட்டென்‌ செய்யும்‌” 


.. என்று விபீஷணன்‌ சொல்வதாகக்‌ கம்பர்‌ பாடுகிருர்‌. . 





ப 1. கம்ப. முதற்‌ போர்‌. 256, மாருதம்‌ - காற்று; நரகு இளங்‌ 
கமுகு - மிக. இளைய கரூக மரம்‌. ப 

9. கம்ப. இராவணன்‌ வதை, 212, தனையும்‌ - அளவும்$ 

. .ஈண்ணலர்‌ - பகைவரை; புறத்து - முதுகில்‌; தெவ்வர்‌ - பகைவர்‌. 


78. முல்லை மணம்‌ 


குமிழ்‌ நூல்களிலும்‌ பாரத நாட்டுப்‌ பிறமொழி இலக்‌ 
கியங்களிலும்‌ போரிலும்‌ அறம்‌ திகழ்ந்தது என்ற கருத்‌ 
தைப்‌ புலப்படுத்தும்‌ இடங்கள்‌ பல. 
“மனிதன்‌ பகையை வளர்க்காமல்‌ இருப்பது நல்லது, 
எல்லோரும்‌ அவ்வாறு செய்ய இயலாவிட்டாலும்‌ பசை 
மூண்டு போர்‌ செய்யும்போது அதற்கும்‌ சில வரையறை 
யோடு போரிடுவது அடுத்தபடி. நல்லது” என்ற இறந்த: 
அதுபவபூர்வமான கொள்கையை உடையது பாரத நாடு 
என்பதை மேலே சொன்ன செய்திகள்‌ விளக்கும்‌. 


மடங்கிய விரல்‌ 


இராமாயணம்‌, பாரதம்‌ என்ற இரண்டு இதிகாசங்‌. 
களும்‌ பாரத நாட்டில்‌ மூலை முடுக்குகளில்‌ எல்லாம்‌ பரவி 
யிருககின்றன. வாலமீகியின்‌ இராமாயணத்திலும்‌, வியாச 
ருடைய பாரதத்‌ இலும்‌ இல்லாத பல கதைகள்‌ அங்கங்கே 
வழங்குகின்றன. அவற்றில்‌ ஒன்று வருமாறு, 


துரியோதனன்‌ போர்க்களத்தில்‌ வீழ்ந்து கடந்தான்‌. 
அவனைப்‌ பஞ்சபாண்டவரும்‌, கண்ணனும்‌ பார்தீதுக்‌ 
கொண்டு நகின்றுர்கள்‌, உயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. 
அவனுடைய வலக்கை விரல்கள்‌ ஐந்தும்‌ மடங்கி இருந்தன. 
அதனைக்‌ கண்ட தருமபுத்திரர்‌, “இவ்வாறு இருப்பது 
வியப்பாக இருக்கிறதே! இறக்கிறவர்களுக்கு எதேனும்‌ 
மனக்‌ குறை இருந்தால்‌ கை. வீரல்‌ : மடங்கயிருக்கும்‌ 
என்று சொல்வார்கள்‌. துரியோதனனுக்கு என்ன மனக்‌ 
ன க்‌ தெரியவில்லையே!” என்று அருத்தக்தோடி 


அப்போது. சகாதேவன்‌; பல 2 ஐந்து குறைகள்‌ 
மனத்தில்‌ இருந்தன. தான்‌ நினைத்தபடி. அந்த ஐந்தும்‌: 
நிழறைவேறி யிருந்தால்‌ தனக்கே வெற்றி கிடைத்திருக்கும்‌. 
என்று இவன்‌ எண்ணீனான்‌. அவை நிறைவேறாத ஏக்கத்‌ 
கால்‌ ஜந்து விரல்களும்‌ த டட. உயிர்‌: 
போகவில்லை"! என்றான்‌. ்‌ ட 


- உடனே தருமபுத்திரர்‌, எஅக்தக்‌. குறைகள்‌ . யாவை?” 
என்று. கேட்டார்‌, ப ப சச 


28 முல்லை மணம்‌ 


சகாதேவன்‌ சொல்லலானான்‌? “கண்ணபிரான்‌ தூது 
சென்றபோது அவருக்கு விருந்தளித்ததற்காக விதுரனைத்‌ 
துரியோதனன்‌ கோபித்துக்கொண்டான்‌. அதனால்‌, விது 
ரன்‌ தன்‌ வில்லை மு.றித்தெறிர்தான்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ 
இருந்தால்‌ இவனுடைய பங்கில்‌ பலம்‌ அதிகமாகி யிருக்‌ 
கும்‌. இது முதல்‌ குமை” என்றான்‌. 
“அம்‌? அது பெரிய குறைதான்‌; அடுத்த குறை 
என்ன?” என்று கேட்டார்‌ தருமர்‌. ப ப 
“கண்ணபிரானுடைய சூழ்ச்சியால்‌ துரியோதனனுக்கு 
அசுவத்தாமனிடம்‌ ஐயம்‌ உண்டாயிற்று. அவனுக்குப்‌ 
படைத்‌ தலைமை நல்கவில்லை. அசுவத்தாமன்‌ சேனாதிபதி 
யாகியிருந்தால்‌ துரியோதனனுக்கு வெற்றி கிடைத்திருக்‌ 
கும்‌. அப்படி நடவாதது இரண்டாவது குறை,” ப 
அதுவும்‌ உண்மைதான்‌. அசுவத்தாமன்‌ சேனாபதி 
யாஇயிருந்தால்‌ நம்முடைய படை வலிமைக்குப்‌ பெரிய 
சோதனையாகவே இருந்திருக்கும்‌. அது பெருங்‌ குறை 
என்பதில்‌ ஐயமே இலலை” என்றுர்‌ தருமபுத்திரர்‌. ப 
௮ “ரம்முடைய அன்னைக்குக்‌ கொடுத்த வரத்‌ இனால்‌ 
கர்ணன்‌ இரண்டாவது முறை. மாகாஸ்‌.திரத்தை விட 
வில்லை. அப்படி விட்டிருந்தால்‌ அருச்சுனன்‌ ட்ப தப்பு 
வது அரிதாகியிருக்கும்‌. இது மூன்றாவது குறை." 
 தருமபுத்திரம்‌ அருச்சுனனைக்‌ கருணைப்‌ பார்வையோடு 
பார்த்தார்‌. அவன்‌ தலையைக்‌ குனிந்து . கொண்டான்‌. 
மேலும்‌ சகாதேவன்‌ சொல்லலானான்‌. ப 5 ஓ 


ள்‌ *களப்பலிக்கு. முகூர்த்தம்‌. "குறித்து. அராவானையும்‌: 
- உடன்படச்‌. 'செய்திருந்தார்கள்‌' துரியோதனனைச்‌ : "சேர்ந்த 
வர்கள்‌. ஆனால்‌, கண்ணபிரான்‌ அமாவாசைக்கு மூதல்‌ 
காளே. சூரியனையும்‌. சந்திரனையும்‌: ஒருங்கே. வரச்‌: செய்து 
அமாவாசையை : உண்டாக்க, அராவானுடைய. றகர்‌ 


களைச்‌ களப்பலியாகக்கொய்யச்‌ செய்துவிட்டார்‌. அப்படிச்‌ 
செய்யாமல்‌, முதம்‌ பலியாக அராவான்‌ கெளரவர்‌ களுக்குக்‌ 
இடைத்‌்திருந்தால்‌ ' துரியோதனனுக்கு வெற்றி கிடைத்‌ 
இருக்கும்‌. அது மாறியது நாலாவது கூறை.” 

“ரீ சொன்னவை யெல்லாம்‌ சரியான குறைகளே. 
கடைசிக்‌ குறை என்ன? அதையும்‌ சொல்லிவிடு” "என்று 
குருமர்‌ ஆவலுடன்‌ கேட்டார்‌. 


“துரியோதனன்‌ _ பதினெட்டாம்‌. நாள்‌ யுத்தத்தில்‌ 
திடீரென்று ஒருவரும்‌ அறியாமல்‌, இந்த வாவியில்‌ புகுந்து 
சீர்த்‌ தம்பனம்‌. செய்து, ஒரு மந்திரத்தை உருவேற்றக்‌ 
"தொடங்கினான்‌. அது பலித்திருர்தால்‌ இறந்திருந்த 
அத்தனை பேரையும்‌ எழுப்பியிருப்பான்‌. ஆனால்‌, இடை 
பில்‌ வீமன்‌ இங்கே வந்து அவனை அறைகூவி அழைதீ 
தான்‌, துரியோதனன்‌ மானம்‌ தாங்காமல்‌ மக்திரத்தைப்‌ 
பாதியிலே விட்டுவிட்டு வந்தான்‌. நீர்த்‌ தம்பன. மந்திரம்‌ 
ஙவிறைவேருததே ஐந்தாவது குறை என்று. சொல்லி மூடித்‌ 
தான்‌ சகாதேவன்‌, 


தருமர்‌. அதைக்‌ கேட்ட பிறகு, “எல்லாம்‌ இந்தப்‌ 
பெருமானுடைய திருவருளால்‌ நமக்குக்‌ கடைத்த-பேறு”' 
என்று சொல்லிக்‌ கண்ணபிரானைப்‌ த கார. ப 

கண்ணன்‌ முறுவல்‌ செய்தான்‌. ட்‌ ப 


“இவன்‌ சொல்வுதைக்‌ கட்டாய?” என்று கரும 
_பூத்திரர்‌ கண்ணனைக்‌ கேட்டார்‌. 


த இ “கேட்டேன்‌; இந்த ஜந்து குறைகள்‌. காரணமாக 
இவன்‌ கை 'விரல்கள்‌ மடங்கியிருந்தால்‌. அவ்வாறு இருத்தல்‌ ப 
தவறு என்று, சொல்வேன்‌” என்முன்‌. கண்ணன்‌, ள்‌ 


ட்‌ ஏன்‌?" என்று. தருமர்‌ கேட்டார்‌. 


80 முல்லை மணம்‌ 


“அவன்‌ நினைத்தபடியே ௮ந்த ஐந்து குறைகளும்‌ 
இன்றி, ௮வை நில றவேறியிருக்தாலும்‌ துரியோதனன்‌ 
வென்ஙிருக்க முடியாது, அந்த ஐந்துக்கும்‌ மாறாக ஐந்து 
வேறு காரியங்கள்‌ நகிகழ்ந்திருக்கும்‌. அப்போது ஐந்து 
பலமும்‌ துரியோதனனுக்குப்‌ பயனின்‌ றி ஒழியும்‌'' என்றான்‌ 
கண்ணன்‌. 

ஐந்து நிகழ்ச்சிகளா? அவை ர்வ? என்று தரும 
புத்திரர்‌ கேட்கக்‌ கண்ணன்‌ திருவாய்‌ மலர்ந்தருளலானான்‌. 


“விதுரன்‌ வில்‌ மூ.றியாமல்‌. இருந்திருக்தால்‌ கீ யானை 
யின்மேல்‌ ஏறிப்‌ போர்‌ செய்வாய்‌. உன்‌ எதிரே விதுரனால்‌ 
நிற்கமுடியாது”” என்றான்‌ கண்ணன்‌. இதைச்‌ சொன்ன 
வுடனே துரியோதனனுடைய மடங்கிய விரல்களில்‌ ஒன்று 
நிமிர்ந்துகொண்டது. அது கண்டு யாவரும்‌ க தர சன்‌ 
மேலும்‌ கண்ணன்‌ கூறத்‌ தொடங்கனான்‌. ப 
ப "இரண்டாவது, அசுவத்தாமா படைத்‌ தலைவன்‌ 3௫ 
யிருந்தால்‌, நான்‌ சக்ராயுதத்தை ஏந்துப்‌ போர்‌ செய்வேன்‌. 
கர்ணன்‌ இரண்டாம்‌ முறை சகாகாஸ்திரத்தை விட்டிருக்‌ 
தால்‌ அருச்சுனன்‌ தன்னிடத்திலிருந்த பாசுபதாஸ்திரத்தை 
விட்டி ருப்பான்‌... கணக்‌ அவன்‌ எய்ய வாய்ப்புக்‌ இடைக்க 
வில்லை.” ப ச ப 

ப எல்லோரும்‌ தன்னல கூறுவதை ர்வு அதி 
கேட்டுக்கொண்டிருக்தார்கள்‌. ஒவ்வொன்றுக்கும்‌ மாற்றுக்‌ 
கூறக்‌ கூறத்‌ ட. விரல்கள்‌ தவன 
நிமிர்ந்தன. வக ப 

11 அராவானை அவர்கள்‌. முதற்‌ ர்‌ பலியாகத்‌' தந்திருக்தால்‌ 
வீமன்‌ மற்றச்‌ சமயங்களிலும்‌ தன்‌ கதாயுதத்தை வீசி 
வெற்றி கொண்டிருப்பான்‌... -துரியோதனனுடைய : நீர்த்‌. 
. தம்பனம்‌ நிறைவே தியிருந்தால்‌ ஈகுலன்‌ வாளெடுத்துப்‌ 
போர்‌ புரிவான்‌. அதனால்‌. உயிர்‌ துறந்து மீட்டும்‌ எழுந்தவர்‌ 
கள்‌ மாள்வார்கள்‌” ட என்று. மாயன்‌. ்‌ கூறி முடிக்கவே, 


மடங்கிய விரல்‌ 81 


துரியோதனன்‌ கைவிரல்கள்‌ யாவும்‌ கிமிர்க்துவிட்டன, 
அவன்‌ உயிரும்‌ போய்விட்டது. பாண்டவர்கள்‌ கண்ண 
னைத்‌ துஇத்து வழிபட்டனர்‌. ப 


இதச்‌ செய்தியைப்‌ பின்‌ வரும்‌. பாடல்கள்‌ தெரிவிக்‌ 
கின்றன. 


விதுரன்வில்‌ முறித லாலும்‌ 
முனிமகன்‌ காவா தாலும்‌ 
கதிர்மகன்‌ இருகால்‌ பாம்பைக்‌ 
கைவிடா திருத்த லாலும்‌ 
முதிர்களப்‌ பலியி னாலும்‌ 
மூழுகுநீர்த்‌ தம்பத்‌ தாலும்‌ 
இதுவைந்தும்‌ மறக்க லாலே 
இவனுயிர்‌ இழத்தல்‌ இன்றே. 
[மூனிமகன்‌ “ இளவத்தாமா; கதிர்மகன்‌ - கண்ணன்‌; பரம்பு - 
நாகாஸ்திரம்‌; களப்பலி - அ௮ரரவானை இட்ட பலி; நீர்த்தம்பம்‌ - 
, துரியோதனன்‌ செய்த ஜலத்‌ தம்பனம்‌, இது சகாதேவன்‌ கூற்று.] 


விதுரன்வில்‌ நிற்கு மாயின்‌ 
மெய்வல்லான்‌ யானை ஏறும்‌; 
அதிர்பெறும்‌ யுத்தம்‌ தன்னில்‌ 
அசுவத்தா மாவே காத்தால்‌ 
எதிர்நிற்கும்‌ யானே என்கை 
ஆழியை எடுப்பேன்‌; கர்ணன்‌ 
முதிரும்பாம்‌ பதனைத்‌ தொட்டால்‌ 
_ முக்கண்ணன்‌ படையால்‌ தீரும்‌, 


(மெய்வல்லாண்‌ - தருமன்‌; .. ஆழி- - சக்ராயுதம்‌; பாம்பு - 
ன்ட்‌. முக்கண்ணன்‌ படை . பாசுபதாஸ்திரம்‌; கொட்டால்‌- 
கவ. இது கண்ணன்‌ கூற்று] ப 


... செங்களப்‌ பலிசந்‌ துற்றால்‌ டத்‌ ட 
 திறல்வீமன்‌ தண்டே. கொல்லும்‌; 
- அங்கவன்‌..நீர்த்தம்‌ பத்தால்‌ 
.... அயன்விஞ்சை பூர்த்தி யாகில்‌ 
மூ. மட 


82 முல்லை மணாம்‌ 
பொங்கிய நகுலன்‌ வாளால்‌ 
பொடிபடப்‌ போகும்‌ - என்ன 
அங்கவன்‌ விரல்ஒன்‌ றக 
ஆவியும்‌ விட்ட தன்றே. 
[தண்டு - கதாயுதம்‌; அயன்‌ விஞ்சை - பிரம்ம தேவனின்‌ 
மந்திரம்‌. ] 


இந்தப்‌ பாடல்கள்‌ தனியே வாய்மொழியாக வழங்கு 
இன்றன. இவை ஈல்ல நடையில்‌ இலக்கண வழுவின்‌ றி 
அமையவில்லை. ஆயினும்‌, இர்காட்டில்‌ வழங்கும்‌ கதையைத்‌ 
தம்முள்ளே பொந்து வைத்திருக்கின்‌ றன. 


3 


தமக்கு எவையேனும்‌ குறைகள்‌ இருப்பின்‌ இறந்து 
போகும்போது கை விரல்கள்‌ மடங்கி யிருக்கும்‌ என்ற 
உண்மையை வேறு ஒரு வரலாறும்‌ தெரிவிக்கிறது. ஸ்ரீ 
வைஷ்ணவ ஞானாசிரிய பரம்பரையைச்‌ சேர்ந்த அளவந்தா 
ருடைய வரலாற்றில்‌ இந்‌ நிகழ்ச்சி வருகிறது. 


வைஷ்ணவ ஆசாரியராகிய ஸ்ரீ இராமாநுசர்‌ துறவி 
யாவதற்கு முன்‌ இளையாழ்வார்‌ என்ற திருகாமத்தோடு 
இருந்தார்‌. அவருக்கு ஆளவக்தாரைத்‌ தரிசனம்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ எழுந்தது. அதன்‌ 
பொருட்டுப்‌ பெரிய ஈம்பியுடன்‌ சென்‌ போது, ஆள வந்தார்‌ 
பரமபதத்துக்கு எழுந்தருளிவிட்டார்‌ என்ற செய்தி ரிக்‌ 
த்து: அந்த நிகழ்ச்சி அப்போதுதான்‌ நடந்தது; அதலின்‌, 
அவருடைய திருவுருவத்தையேனும்‌ தறிசித்துக்கொள்ள 
லாம்‌ என்று இளையாழ்வார்‌ போனார்‌. போய்‌ ஆளவந்தா 
ருடைய திருமேனி முழுவதையும்‌ பேராவலுடன்‌ பார்த 

இப்‌ பாடல்களை. எனக்கு அருள்‌ கூர்ந்து தெரிவித்தவர்கள்‌ 


-வடகுமரையில்‌ இருக்கும்‌ அவியாகய,. இலத அப்பண்ண 
சலன்‌ அவர்கள்‌. ப பட ப ர அக்‌ ப 





 லவ்கல்‌ விரல்‌ [0 


தார்‌. அப்போது அவர்‌ திருக்கரத்தில்‌ மூன்று விரல்கள்‌ 
மடங்கியிருப்பதைக்‌ கண்டு, ௮து இயற்கையோ என்று 
அருகில்‌ உள்ளவரை விசாரித்தார்‌. இயல்பன்று என்பது 
தெரிந்து, “இவர்களுக்கு எவையேனும்‌ குறைகள்‌ 
உண்டோ?” என்று கேட்டார்‌. **ஐன்றும்‌ இருந்ததாகத்‌ 
இதெரியவிலலை'' என்று சிலர்‌ கூறினர்‌. 


ஆளவந்தாருடன்‌ இருந்து காலட்சேபம்‌ கேட்டு வந்த. 
மாணாக்கர்களிடம்‌, **அவர்கள்‌ இருவாக்கலிருக்து அவர்‌ 
களுக்கு நிறைவேற்ற வேண்டி௰ காரியங்கள்‌ எவையேனும்‌ 
இருந்ததாகத்‌ தெரிந்தனவா?”” என்று கேட்டார்‌. ப 

அவர்கள்‌, “வியாசர்‌ இயற்றிய பிரம்மசூத்திரத்திற்கு 
ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துககு இசைய ஒரு வியாக்கி 
பரனம்‌ வேண்டும்‌ என்று சொல்லிக்கொண்டிருப்பரர்கள்‌. 
வியாசர்‌, பராசரர்‌ என்னும்‌ இருவருக்கும்‌ ஈன்றியறிவைத்‌ 
தெரிவிக்க ஏதேனும்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌ கூறிய 
துண்டு. கம்மாழ்வாரிடத்தில்‌ பேரன்புடையவராக இருநீ 
தவர்‌?) அவருடைய நினைவாக எதேனும்‌ செய்யவேண்டும்‌ 
என்று ஆவலும்‌ இருச்திருத்தல்‌ கூடும்‌” ஏன்ருர்கள்‌. 

இகைக்‌ கேட்ட இளையாழ்வார்‌; “பெருமாளுடைய 
இருவருள்‌ துணை இருந்தால்‌ இந்த மூன்று குறைகளையம்‌ 
இர்க்க முயல்வேன்‌” என்று ௮ங்கே உறுதி பூண்டார்‌. 
பூண்டவடனே ஆளவந்தார்‌ கையில்‌ மடங்கியிருந்த விரல்‌ 
கள்‌ நிமிர்ந்துவிட்டன. ௮து சுண்டு யாவரும்‌ வியந்தனர்‌. 
*“அளவர்தார்‌ செய்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்‌ இருத்‌ 
- தொண்டை ஏற்றுக்கொள்ளத்‌ தாங்களே தக்கவர்கள்‌” 
என்று அனைவரும்‌ கூலி இளையாழ்வாரைப்‌ பாராட்டினர்‌. 
... இன்று கூறிய உறுதி மொழியை ப்ரீ இராமாநுசர்‌ 
பின்பு நிறைவேற்றினர்‌. பிரம்ம சூத்திரத்திற்கு ஒரு 
பாஷ்யம்‌ இயய்றியதாலும்‌, கூரத்தாழ்வாருடைய குழந்தை 


டசி முல்லை மணம்‌ 


களுக்குப்‌ பராசரபட்டர்‌, வேத வியாச பட்டர்‌ என்ற 
திருநாமங்களைச்‌ சூட்டியதாலும்‌, எம்பாருடைய தம்பி 
யான கோவிந்தப்‌ பெருமாளின்‌ குமாரருக்குப்‌ பராங்குச 
நம்பி என்று நம்மாழ்வார்‌ திருமாமத்தைச்‌ சூட்டியதா லும்‌ 
ஆளவந்தாருக்கு இருந்த குன்று மனக்‌ குறைகளையும்‌ 
இர்த்துவிட்டார்‌. 

இர்த வரலாறு குரு பரம்பரையில்‌ வருகிறது. 


மனக்குறையுள்ளாருக்கு உயிர்விடும்‌ சமயத்தில்‌ கை 
விரல்கள்‌ மடங்கியிருக்கும்‌ என்ற செய்திக்கு உதாரணங்க 
ளாக இந்த இரண்டு வரலாறுகளும்‌ தமிழ்‌ காட்டில்‌ வெவ்‌ 
வே.று இடங்களில்‌ வழங்குகின்‌ றன. 








ஒரு காள்‌ தனிப்‌ பாடல்களைப்‌ படித்துக்கொண்டே 
இருந்தேன்‌. பெரு நூல்களைப்‌ படித்தால்‌, தொடர்ந்து 
படித்தால்தான்‌ சுவையை நன்கு; உணரலாம்‌. அப்படு. 
யின்றித்‌, தனித்தனியாக உள்ள பாடல்கள்‌ கிறு நேரங்‌ 
களில்‌ படி.தீது இன்புறத்‌ தக்கவை. ஓய்ந்த நேரத்தில்‌ 
வேர்சக்கடலையைக்‌ கொரித்துக்கொண்டிருப்பது போலதி 
தனிப்‌ பாடல்களை அநுபவிக்கலாம்‌, 


ஒரு பாட்டில்‌ சற்றே நின்றேன்‌. மிகவும்‌ சுவை 
உள்ளதாக இருந்தாலும்‌ மீட்டும்‌ படித்து இன்புற வேண்‌: 
டும்‌, பொருள்‌ தெளிவாகாமல்‌ இருந்தாலும்‌ ஒரு முறைக்‌ 
குப்‌ பல முறை படித்துப்‌ படித்துப்‌ பொருள்‌ காணவேண்‌ 
டும்‌. அந்தப்‌ பாட்டு இரண்டாம்‌ வகையைச்‌ சேர்ந்தது? 
எளிதிலே பொருள்‌ புலப்படவில்லை. பாட்டு அறத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்வது என்பது மாத்திரம்‌ தெரிந்தது. பதிப்‌ 
. பாகிரியர்‌ பல இடங்களில்‌ உள்ள தனிப்‌ பாடல்களை தீ 
'தொகுத்து வகைப்‌ படுத்தி இந்த நூலைப்‌ பதிப்பித்‌ திருக்‌ 
இிழுர்‌. பெரும்‌ புலவராகிய திரு மு. இராகவையங்கார்‌ 
அவர்கள்‌ நெடுகாள்‌ உழைத்துக்‌ தொகுத்துத்‌ தமிழருக்கு 
வழங்கியிருக்கும்‌ * பெருந்தொகை ' என்னும்‌ நூலில்தான்‌ 
௮க்தப்‌ பாட்டு இருக்கிறது. அறவியல்‌ * என்னும்‌ பகுதி. 
. யிலே அந்தப்‌ பாட்டை அமைத்திருக்கிறார்‌. ஆதலின்‌ பாட்‌ 
- டீன்‌ கருத்து அறத்தைப்‌ பற்றியது என்று தெரிக்துகொள்‌ 
ப வது ட கன பாட்டைப்‌ படித்துப்‌ பார்த்தேன்‌... 


-துற்றன. வாகத்‌ தொகுத்து விரல்வைத்த ப 
தெற்றுக்கஃ தென்னி னிதுவதன்‌ காரணம்‌ : 


86 முல்லை மணம்‌ 


அற்றமி ரன மெனைப்பல வாயினுநீ்‌ 
துற்றவி ழொவ்வாத்‌ துணிவென்னு மாறே. 


இதுதான்‌ அந்தப்‌ பாட்டு, . மூன்றாவது அடியில்‌ 
"அற்றமில்‌ தானம்‌" ஏன்ற தொடர்‌ வருவதனால்‌ இது 
தானத்தைப்‌ பற்றியது என்று அறிய முடியும்‌, 


பாட்டின்‌ பொருள்‌ தெளிவாக விளங்கவில்லை. *இஈதப்‌ 
பாட்டை எவ்விடத்‌ திலிருந்து பதிப்பாசிரியர்‌ எடுத்தார்‌ 1” 
"என்ற எண்ணம்‌ வந்தது. பழைய உரைகளில்‌ மேற்கோளாக 
வரும்‌ பாடல்களையும்‌, சிலாசாசனப்‌ பாடல்களையும்‌, தனிப்‌ 
பாடல்‌ திரட்டில்‌ உள்ள பாடல்களையும்‌, ஏட்டுச்‌ சுவடி 
களில்‌ விடுதியாகக்‌ கண்ட பாடல்களையும்‌, இவைபோன்ற 
வேறு பல பாடல்களையும்‌ பதிப்பாசிரியர்‌ தொகுத்துப்‌ பதிப்‌ 
பித்‌ திருக்கிறார்‌. அடிக்குறிப்பில்‌ “இன்ன பாடல்‌ இன்ன 
இடத்தில்‌ இருப்பது” என்ற செய்தியைக்‌ குறித்திருக்கிறார்‌, 
ஆதலின்‌ இந்தப்‌ பாட்டைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள 
அடிக்குறிப்பைப்‌ பார்த்தேன்‌. இது வளையாபதியில்‌ உள்ள 
பாட்டென்‌ று தெரிந்தது, 


.. ஐம்பெரும்‌ காப்பியங்கள்‌ என்று வழங்கும்‌ நரல்களில்‌ 
ஒன்று வளையாபதி. ௮து இப்போது கிடைக்கவில்லை. 
ஆயினும்‌ அதில்‌ உள்ள பாடல்கள்‌ பலவற்றைப்‌ புறத்‌ 
இரட்டில்‌ காணலாம்‌, அடிக்குறிப்பில்‌ வல்யாபதி என்ப 
தோடு, புறத்திரட்டில்‌ கண்டது ன ல்‌ பலப்‌ 
படுத்தி யிருக்கிறார்‌ பதிப்பாசிரியர்‌. 


புறத்திரட்டைப்‌ பேராசிரியர்‌ எஸ்‌. இவ்வார பிள்ளை 
பவர்கள்‌ மிக அழகாகப்‌ பதிப்பித்‌ திருக்கிறார்‌. அதில்‌ 
"பாட்டு எப்படி. யிருக்கிறது என்பதைப்‌ பார்த்தேன்‌. 
- அறுத்துப்‌ பாலில்‌ 25...ஆம்‌. அதிகாரமாகிய 'தானம்‌' என்ப 
_.தில்‌ இக்தப்‌ பாட்டு இருந்தது... ணப த 
பாட்டு இது: த்‌ ப _ 


விரல்‌ வைத்தது ப 7 


அங்கே, 'துற்றுளவாகத்‌ தொகுத்து விரல்‌ வைத்த '* 
என்று மூதலடியில்‌ பாட பேதம்‌ இருந்தது. அடியில்‌ 
'துற்றன, துற்றள' என்ற வேறு பாடங்களைத்‌ திரு வையா 
புரிப்‌ பிள்ளையவர்கள்‌ காட்டி. யிருக்‌இருர்‌. 


'தானம்‌' என்ற அதிகாரத்தில்‌ இந்தப்‌ பாட்டை 
அமைத்திருப்பதகால, இது ஏதோ தான ரட்‌ 
- சொல்வது என்று தெறிந்தகொண்டேன்‌. 


.பெருந்தொகையின்‌ இறுதியில்‌ ௮தன்‌ பதிப்பாசிரியர்‌ 
குறிப்புரை ஒன்றை எழுதி யிருகீகிருர்‌. அதில்‌ இந்தப்‌ 
பாட்டுககுரிய குறிப்பைப்‌ பார்த்தேன்‌. அங்கே, அற்றன 
வாக - அநுபவித்தவை போல; விரல்‌ வைத்தது - எண்‌ 
ணிக்‌ கணக்கிட்டது; தானங்கள்‌ எவ்வளவும்‌, ஓரவிழுக்கு 
”ஈடாகா என்பது, அவவுலோபர்‌ துணிவு என்பது கருத்து" 
என்ற குறிட்புரையைக்‌ கண்டேன்‌. 


இந்தப்‌ பாடல்‌, உலோபர்கள்‌ கூறும்‌ கூற்றாக அமைந்‌ 
தது என்று பதிப்பா௫ரியர்‌ எண்ணி யிருக்கவேண்டும்‌, 
அவர்கள்‌ ஓவ்வொன்றாக எண்ணி வந்து, இதுதான்‌ துணிவு 
என்று சொன்னதாக அப்புலவர்‌ கொண்டனர்‌ போலும்‌. 


- அந்தக்‌ குறிப்புரையும்‌ . எனக்குத்‌ தெளிவை உண்‌ . 
- டாக்கவில்லை. மறுபடியும்‌ பாடலைத்‌ திருப்பிப்‌ படித்‌ 

தேன்‌. இந்தப்‌ பாட்டில்‌ முதலில்‌ ஓரு வினா இருக்கிறது ; 
பின்‌ அதற்கு விடை இருக்கிறது. அந்த வினா, ஏதோ ஒரு 
செயலுககுக காரணம்‌ யாது என்று கேட்பது போல 
இருக்கிறது. “தொகுத்து விரல்‌ வைத்தது எற்றுக்கு?”' 
என்ற வினா இந்தப்‌ பாட்டில்‌ இருக்கிறது, விரல்‌ வைத்தது 
ஏன்பதற்கு விரல்விட்டு எண்ணுவது என்று ஸ்ரீ ஐயங்கார்‌ 
அவர்கள்‌ உரை கொண்டார்‌... விரல்‌ விடுவது என்றால்‌ 


.. எண்ணுதல்‌ என்று சொல்லலாம்‌. விரல்‌ வைத்தது என்று 


"பாட்டில்‌ இருக்கிறது. ஏதோ ஒரிடத்தில்‌ விரலை வைத்தி 


696 முல்லை மணம்‌. 


ருக்க வேண்டும்‌, ' தொகுத்து விரல்‌ வைத்தது ' என்றமை 
யால்‌ எல்லா விரல்களையும்‌ சேர்த்து வைத்‌ இருக்கவேண்டும்‌, 
அப்படி. ஒருவர்‌ வைத்தபோது, '*என்‌ அப்படி, வைக்கிறீர்‌ ?”” 
என்று மற்றொருவர்‌ கேட்க, முன்னையவர்‌ அதற்கு விடை 
கூறி யிருக்கவேண்டும்‌. அந்த விடையே இந்தப்‌ பாட்டு- 
இவ்வாறு சற்றே ஆராய்ச்சியில்‌ தலைப்பட்டேன.. 


விடைப்‌ பகுதியில்‌ உள்ளம்‌ சென்றது, “*எழற்றுக்கு 

அஃது?” என்ற கேள்விக்கு விடை ஆதலால்‌ “' இது 
அத்ன்‌ காரணம்‌” என்று ௮து தொடங்குகிறது. பின்‌ 
இரண்டடி, விரல்‌ வைத்த செயலுக்குக்‌ காரணம்‌ இன்ன 
தென்று புலப்படுத்த வேண்டும்‌. பின்‌ அடிகளை ஆழ்ந்து 
படித்தேன்‌. 

அற்றமில்‌ தானம்‌ எனைப்பல ஆயினும்‌ 

துற்றவிழ்‌ ஒவ்வாத்‌ துணிவென்னு மாறே. 
ப "தானம்‌ எத்தனையோ பல ஆனாலும்‌ இதனை அவை 
ஓவ்வா? இது துணிவு என்பதை விளக்கும்‌ வமி இது” 
என்று ஒருவாறு. பொருள்‌ கொண்டேன்‌. 'ஒவவாத்‌ துணிவு” 
என்று பாட்டில்‌ இருந்தாலும்‌, ௮தில்‌ உள்ள தகர ஒற்று 
மிகை என்று பட்டது. *துற்றவிழ்‌ ஒவ்வா; இதுதான்‌ 
துணிவு '' என்று பொருள்‌ கொள்ள அந்த ஒற்று வேண் 
ய இல்லை. ப 


தானங்கள்‌ வக விலும்‌ சிறந்தது. அன்னதானம்‌ 
என்பது யாவருக்கும்‌ தெரியும்‌, இந்தப்‌ பாடல்‌ அன்ன 
தானத்தின்‌ பெருமையை உறுதியாகச்‌ சொல்ல வந்தது 
என்று கருதினேன்‌. 


க துற்று என்றால்‌ உணவு என்று பொருள்‌ ; னம்‌. 
சோறு, துற்றவிழ்‌. என்பது பிற உணவுகளை விலக்கிச்‌ 
சோழுக இடும்‌. உணவைக்‌ குறிக்‌ இறது... “தானம்‌ எத்தனை 
ஆனாலும்‌. சோறு. போடும்‌. அன்ன தானத்துக்கு. ஒவ்வா 


விரல்‌ வைத்தது ப 82 


என்று இந்த அடிகளுக்குப்‌ பொருள்‌ கொள்வதுதான்‌ 
பொருத்தம்‌ என்று முடிவு கட்டினேன்‌, இப்போது கான்‌ 
கண்ட பொருளைச்‌ சொல்கிறேன்‌. ப 


- அற்றம்‌ இல்‌ தானம்‌-சோர்வு. இல்லாத தானங்கள்‌, 
எனை பல ஆயினும்‌-எத்தனை பல ஆனாலும்‌, துற்று ௮விழ்‌- 
உண்ணும்‌ சோற்றை (அன்னதானத்தை), ஓவ்வா . ஓப்‌ 
பாகா; துணிவு-இதுவே துணிவு ; என்னும்‌ ஆறு- என்பதை 
உணர்த்தும்‌ முறை, பின்‌ பருதிக்குப்‌ பொருள்‌ விளங்கி 
விட்டது. தொகுத்து விரல்‌ வைத்தது, இக்தக்‌ கருத்தை 
விளக்ியவாருகும்‌' என்று அப்படிச்‌ செய்தவன்‌ விளக்கம்‌ 
கூறுவதாக இந்தப்‌ பாட்டு அமைந்திருக்கிறது என்பது 
பின்னும்‌ தெளிவாயிற்று. 

.... இப்போது முன்‌ பகுதியில்‌ சிந்தனையைச்‌ செலுத்‌ 
இினேன்‌. 

துற்றன வாகத்‌ தொகுத்து விரல்வைத்த 

தெற்றுக்கஃ தென்னின்‌--இது அதன்‌ காரணம்‌ ! 

(துற்றனவாக' என்பதற்கு 'உண்டனவாக' என்று 

பொருள்‌. ௮ஃது எற்றுக்கு-௮து எதற்காக; “விரல்‌ வைத்த 
தாகிய அஃது எற்றுக்கு ?' என்று கூட்டிப்‌ பொருள்‌ 
செய்ய வேண்டும்‌. ட்‌ ட 

முதல்‌ அடியில்தான்‌ குழப்பம்‌, வண்‌ தெளிவு 
இல்லை. சொல்லுக்குப்‌ பொருள்‌ தெரிகிறது. அந்தப்‌ 
பொருளுகீகுரிய செயல்‌ இன்னதென்று தெரியவில்லை. 


அன்னதானத்தோடு தொடர்புடைய செயல்களை 
எண்ணிப்‌ பார்த்தேன்‌... உண்ணும்போது காம்‌ என்ன 
என்ன செய்கிறோம்‌ என்பதை ரினைவுக்குக்‌ கொணர்ந்தேன்‌. 
சிறிதே ஒளி கிடைத்தது, பிறகு ட பொருள்‌ 
கவட 


சிபி முல்லை மணம்‌ 


௮ன்று எங்கள்‌ வீட்டில்‌ ஒரு பெரியவர்‌ விருந்தாளி 
யாக வந்தார்‌. அவருடன்‌ நான்‌ இருந்து உண்டேன்‌. அவர்‌ 
செய்த செயலே இந்தப்‌ பாட்டின்‌ பொருளைத்‌ தெளிய 
வைத்தது. அ௮க்தச்‌ செயல்‌ சான்‌ அறியாததகன்று, ஆனாலும்‌ 
௮ன்று ௮வர்‌ செயல்‌ உடனே இததப்‌ பாட்டை கிணனக்கச்‌. 
செய்தது. 

உணவு முடிந்த பின்‌ எங்கள்‌ மரபின்படி. சிறிதளவு 
தண்ணீரை உள்ளங்‌ கையால்‌ வாங்கி உறிஞ்சிவிட்டு: 
எழுவது வழக்கம்‌, அதை 'உத்தராபோசனம்‌' என்று 
சொல்வார்கள்‌. உத்தரா போசனம்‌ வாங்கிக்கொண்ட 
பிறகு ஈரக்‌ கையை இலைக்கருகல்‌ தரையில்‌ அழுத்திவிட்டு,. 
“விருந்தளித்தவன்‌ சுகம்‌ பெறட்டும்‌ என்று சொல்வது 
வழக்கம்‌, கையில்‌ உள்ள ஈரத்தால்‌ தரையில்‌ கைச்சுவடு: 
நன்றாகப்‌ பதியும்‌. விரல்களைச்‌ சேர்த்துக்‌ கையைத்‌. 
தரையில்‌ வைத்துப்‌ பின்பு ௮ப்‌ பெரியவர்‌ எழுந்தார்‌.. 

வளையாபதியில்‌ வரும்‌ செயல்‌--தொகுத்து விரல்‌ 
வைப்பது--இதுவாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
கஊடத்தேன்‌. எதையேனும்‌ உறுதியாகச்‌ சொல்லவேண்டு 
மானால்‌ தரையில்‌ அடித்துப்‌ பேசுவதுண்டல்லவா? அதுவும்‌. 
இப்போது நினைவுக்கு வந்தது. வயாபதியில்‌ வரும்‌ 
நிகழ்ச்சி என்‌ அகக்கண்‌ முன்‌ நின்றது. 


- பல வகையான அறங்களைச்‌ செய்யும்‌ ஈகையாளன்‌ 
ஒருவனுடைய வீட்டுக்கு ஒரு பெரியவர்‌ போனார்‌. அவன்‌ . 
செய்யும்‌. அறங்களையெல்லாம்‌ கண்டு மகிழ்க்தார்‌. பசித்‌. 
தோருக்கு வயிருர உணவு வழங்கும்‌ அறத்தையும்‌ அந்தச்‌: 
செல்வன்‌ செய்தான்‌, அந்தப்‌ பெரியவர்‌ அவன்‌ வீட்டில்‌ 
உணவு கொண்டார்‌. உண்ட. பிறகு, எழும்போது தம்‌: 
கைவிரல்களைச்‌ சேர்த்து. -இல்கீகருகில்‌ அறைவது போல 
வைத்துவிட்டு எழுந்தார்‌. அப்படிச்‌ செய்ததற்கு என்ன 
ரம கால்‌ விருந்தளித்த செல்வன்‌ யோசித்தான்‌? 


விரல்‌ வைத்தது நிர்‌ 


புலப்படவில்லை. “எல்லாம்‌ உண்ட பிறகு தொகுத்து: 
விரல்‌ வைக்கார்களே; எற்றுக்கு ௮ஃது?” என்று 
கேட்டான்‌. 


“இது ௮கன்‌ காரணம்‌, தானங்கள்‌ பல ஆனாலும்‌, 
அன்னதானத்துகீகு ௮வை ஈடாகா என்று உறுதியாகத்‌ 
தெரிவிக்கவே அப்படிச்‌ செய்தேன்‌” என்று அவர்‌ 
சொனஞர்‌. ப 


.... இந்தக்‌ காட்சி பொருத்தமாகத்‌ தோன்றியது, பாட்டு 
முழுவதற்கும்‌ இப்போது பொருள்‌ விளங்கியது. 


“துற்றன ஆக - உணவு முழுவதும்‌ உண்டனவாக: 
(உண்ட பிறகு), தொகுத்து விரல்‌ வைத்தது - விரல்களைச்‌ 
சேர்த்து (௪ரக கையை)க்‌ கீழே வைத்ததாகிய, அஃது 
எற்றுக்கு என்னின்‌ - அந்தச்‌ செயல்‌ எதற்கு என்று 
கேட்டாயானால்‌, அற்றம்‌ இல்‌ தானம்‌ - சோர்வு இல்லாத 
தானங்கள்‌, எனைப்‌ பல ஆயினும்‌ - எவ்வளவு பல ஆனா 
லும்‌, துற்று அவிழ்‌ ஒவ்வா - உணவாகிய சோற்றை 
ஓப்பாக மாட்டா; துணிவு - இதுவே உறுஇ; என்னும்‌. 
அமலே - என்பதைப்‌ புலப்படுத்தும்‌ வழி இது.” 

உண்ட. பின்னர்‌ ஈரக்‌ கையை இலைக்கருகில்‌ வைத்து 
எழும்‌ செயலுக்குச்‌ கவிஞர்‌ தற்குறிப்பேற்றமாக இந்தப்‌ 
பொருளைக்‌ கற்பனை செய்து சொல்லியிருச்கலாம்‌. 

எதுவானாலும்‌ அந்தப்‌ பழக்கம்‌ நினைவுக்கு வரா 
விட்டால்‌, இந்தப்‌ பாட்டுக்குரிய பகம்பம்‌ சகன்‌ 
"கொண்டிருக்க இயலாது. 


துற்றன ஆகத்‌ தொகுத்து விரல்‌ வைத்தது 
எற்றுக்குஅஃ்து என்னின்‌,--இதுஅதன்‌ காரணம்‌: 
அற்றம்‌இல்‌ தானம்‌ எனைப்பல ஆயினும்‌ 
துற்றவிழ்‌.ஒவ்வா? துணிவுஎன்னும்‌ ஆறே?! 


6]: முதி6 0] ளே சீ கத்‌ 


இதந்த நாட்டில்‌ வழங்கும்‌ நாடோடிப்‌ பாடல்கள்‌ பல, 
சிறிய சிறிய பாடல்களும்‌ நீண்ட பாடல்களும்‌ இருக்கன்‌ 
றன. பெரிய பெரிய கதைப்‌ பாடல்களும்‌ பல உண்டு, 
தேசிங்கு ராஜன்‌ கதை, அலஃலியரசாணரி மாலை முதவியவை 
அந்த வகையைச்‌ சேர்ந்தவை. இராமாயணம்‌, பாரதம்‌ சம்‌ 
பந்தமான பல வரலாறுகளைப்பற்றிய நெடும்‌ பாடல்கள்‌ 
தமிழ்‌ நாடோடி இலக்கிய உலகத்தில்‌ வழங்கி வருகின்றன, 


்‌. இராமாயணச்‌ செய்தி இல்லாமல்‌ இலக்கியமோ, 
பாட்டோ, பழமொழியோ இருப்பது அரிது, இராமா 
யணம்‌ முழுவதையும்‌ ஏற்றப்‌ பாட்டாகவே பாடுவதுண்டு. 
தாலாட்டில்‌ இராமாயணம்‌ அமைந்திருக்கிறது. இவற்றை 
யன்றிச்‌ சின்னஞ்‌ சிறிய பாடல்களில்‌ ராமரும்‌ சதையும்‌ 
வருகிருர்கள்‌. ப 





கும்பகோணமே கோணம்‌--அந்தக்‌ 
குறவர்‌ போட்டதே சோளம்‌ 
ராமர்‌ விட்டதே பாணம்‌--அது 
எங்கே போச்சுதோ காணம்‌ 
என்று, குழந்தைகள்‌ பாடும்‌ நல்‌. இராமாயணம்‌ 
வருகிறது. 
ப கழல்பாட்டு ஒன்றில்‌ இராமர்‌ போத தேசத்தைப்‌ 
பப பேச்சு வருகிறது: ப 
ஓர்‌ இராமன்‌ போற தேசம்‌. ப 
..... என்னென்ன தேசம்‌ :.. 
ன ற எக்‌ டப்‌ 


எழுதினா ளே சதை 92 


கறடில்லாத்‌ தேசம்‌ 
முள்ளில்லாத்‌ தேசம்‌ 
முடக்குவெட்டி ராஜா, 
இதே போலவே மற்றொரு விளையாட்டுப்‌ பாட்டில்‌ 
சீதாதேவி வருகிறாள்‌? 
நான்குத்‌ தோங்கு பம்பரம்‌ 
நாங்களாடும்‌ பம்பரம்‌ 
சீதா தேவி பம்பரம்‌, 
ஏழைப்பெண்‌ என்கிற ஜானகி 
எங்கள்‌ பெண்‌ என்கிற ஜானகி 
மாட்டுப்பெண்‌ என்கிற ஜானகி 
மகராஜி. 
விளையாட்டுப்‌ பாடலிலே இராவணன்‌ கூட வருகிறான்‌. 
அவன்‌ இல்லாவிட்டால்‌ இராமாயணமே இல்லையேச்‌ 
பலிஞ்சடுகுடு விளையாட்டுப்‌ பாட்டு ஒன்றில்‌ இராவணன்‌ 
வருகிறுன்‌; அதோடு குண்டுகூட வருகிறது! விளையாட்டுக்‌ 
கும்‌ சரித்திர த்துக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை! 
பட்டா பட்டா ராவணா 
பறங்கிப்‌ பட்டா ராவணா 
நெத்தியிலே குண்டுபோட்டுச்‌ 
சுட்டாண்டா ராவணு! 
வேறு ஒரு பாட்டில்‌ இராவணனும்‌ சரவணனும்‌ வரு 
இ௫ர்கள்‌. இரண்டு பெயர்களின்‌ மூடிவிலும்‌ ஒலி 
ஒற்றுமை இருப்பதுதான்‌. அவர்கள்‌ சேர்வதற்கு 
காரணம்‌! ப 
முக்கோட்டு ராவணா 
முத்துச்‌ சரவணா. _ 
இது கல்லாங்காய்‌ விளையாட்டில்‌ மூன்று சல்லை வைக்‌ 
- கும்பொழுது சொல்லும்‌ பாட்டு. 


. ப ஏழற்றப்பாட்டில்‌, இராமாயணச்‌ செய்‌திகள்‌ பல ) இடை ப 
_ யிடையே வரும்‌: ப 


திச முல்லை மணம்‌ 


இலங்கா ராவணனை 
ஏனுவதை செய்தார்‌? 
இலங்கையைக்‌ கொளுத்தித்‌ 
திரும்பினார்‌ அயோத்தி. 
அந்த வண்ணானாலே 
அல்லல்‌ பட்டாள்‌ சீதை, 
ஏழைவண்ணா னாலே 
சீதைவனம்‌ போனாள்‌. 
என்னகா ரண௰யமோ 
இலங்கைபற்றி வேக? 
ப ஏற்றக்காரன்‌ ஏற்றம்‌ இறைக்கத்‌ தொடங்கும்போது, 
பல தெய்வங்களைத்‌ துணைக்கு அழைப்பான்‌. பிள்ளையாரும்‌, 
பெருமாளும்‌, சிவனாரும்‌, மூருகரும்‌ அவனுடைய துதியில்‌ 
வருவார்கள்‌, இரத வயிரம்‌ அவனுக்குப்‌ பக்தி 
உண்டு: 
ராமரே துணைவா ராகவரே தண்டம்‌ 
ரக்ஷிப்பதுன்‌ பாரம்‌ ரெண்டுடனே வாரீர்‌ ! 


அவன்‌ இராமனையும்‌ சீதையையும்‌. எண்ணுவதோடு 
அ௮நுமானையும்‌ மறவாமல்‌ நினைக்கிறவன்‌ / அநுமானை 
அினைக்காமல்‌ இராமகாதை பாராயணம்‌ இல்லை அல்லவா? 
சீமைஸ்தலம்‌ பார்க்கச்‌ சீதைபோறேன்‌ என்றாள்‌ 
.. அங்குதய அநுமார்‌ (அவர்‌) ஆண்டவன்‌ பெருமாள்‌. 
. ஏழைபோல ராமர்‌ இருந்தார்‌ கான கத்தில்‌. 
இவ்வாறு வழங்கும்‌ நாடோடிப்‌ பாடல்களில்‌, 
இராமாயணத்திலும்‌ புராணங்களிலும்‌ காணாத பல வ்ர 
_லாறுகள்‌ வரும்‌. வால்மீகி ராமாயணத்திலும்‌ கம்ப ராமா 
யணத்திலும்‌ அத்தகைய கதைகளுக்கு ஆதாரம்‌ காண 
ல்‌ இயலாது. கர்ண பரம்பரையாகப்‌. பல கதைகள்‌ இராமனைப்‌ 
பற்றி அங்கங்கே வழங்கிவருசின்்‌ றன. அவை ரத 
பாடல்களிலும்‌ ட. அ. 


எழுதினாளே சீதை 05 


ஏற்றப்பாட்டு ஒன்றில்‌, சதை இராவணன்‌ உர 
வத்தை எழுதியதாக வருகிறது, ௮வள்‌ இலங்கையின்‌ 
அழகை ஏழுதி, இராவணன்‌ அழகையும்‌ எழுதினாளாம்‌! 

எழுதினாளே சீதை இலங்கையின்‌ அழகை; 

'ரராவணன்‌ அழகை--அந்த ராட்சசர்‌ குணத்தை; 

"எழுதிஒப்ப மிட்டாள்‌ இளங்கொடியாள்‌ சீதை? 

படித்துஒப்ப மிட்டாள்‌ பசுங்கிளியாள்‌ மாது; 

ராவணன்‌ அழகை--அந்த ராட்சுசர்‌ பிறப்பை, 

எழுத்துள்ளவர்‌ ரர்மர்‌ தனக்குள்ளவள்‌ சீதை. 


ன்‌ 


இப்படி. ஒரு வி௫த்திரமான கற்பனை யாருக்கோ 

தோன்றிக்‌ கதையாக நடநீது நாடோடிப்‌ பாடலில்‌ ஏறி 
விட்டது. இந்தக்‌ கதைக்கு ஏதேனும்‌ ஆதாரம்‌ உண்டோ 
என்று ஆராய்நீமேதன்‌. எத்தனையோ இராமாயணங்கள்‌ 
இருக்கின்றன. ஒவ்வோர்‌. இராமாயணத்தில்‌, பிறவற்றில்‌ 
காணாத புதிய செய்திகள்‌ இருக்கின்‌றன. அந்த முறையில்‌ 
இதக்‌ கதையின்‌ கரு எதிலேனும்‌ இருத்தல்‌ கூடுமோ 
என்று பல புலவர்களை விசாரித்தேன்‌. 


கடைசியில்‌ புலன்‌ அகப்பட்டது: எ ்சடற்பர்பிசது 


சந்திராவதி என்னும்‌ பெண்மணி பாடியுள்ள இதரக்‌ 
யணத்தில்‌ இப்படி. ஒரு வரலாறு வருகிறதாம்‌.” 
- சந்திராவது க, பி, 16, 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்க்‌ 
தவள்‌.. சந்திராவதி ராமாயணம்‌ சிறந்த இலக்கிய நடை 
யில்‌ அமையாவிட்டாலும்‌, பெண்களுக்கும்‌. விளங்கும்‌ 
ட தெளிவான நடையில்‌ இருக்கிறது, இந்த இராமாயணத்தில்‌ | 
ரக இராவணன்‌ உருவை எழுதிய கதை வருகிறது. 
்‌ ப 5 


1. இந்தச்‌ செய்தியைச்‌ ர என்‌ “அன்பர்‌ ஹீ த.நா. 
ஜேபி, ப ப ்‌ 


20 முல்லை மணம்‌ 


கைகேயிக்கு ஒரு பெண்‌ இருந்தாள்‌, அவள்‌ குகிய9 
என்னும்‌ பெயருடையவள்‌, சன்‌ அன்னையின்‌ இயல்பை 
யும்‌ உருவத்தையும்‌ அப்படியே பெற்றவள்‌ அவள்‌, சிதை 
மூதவில்‌ வனவாசம்‌ செல்வதற்குக்‌ கைகேயி காரணமாக 
இருந்தாள்‌. இரண்டாம்‌ முறை சதை வனவாசம்‌ செய்த 
கதை உத்தரகாண்டத்தில்‌ இருக்கிறது. அந்த. வனவாசத்‌ 
துக்குக்‌ கைகேயி மகளாகிய குகியி காரணமானாள்‌. 
இராமன்‌ இராவணனை வென்று அயோத்திக்கு. வந்து 
முடி சூட்டிககொண்டான்‌. நாடெல்லாம்‌ இங்கள்‌ மும்மாரி 
பெய்து செழித்தது. தை கருவுற்றாள்‌, இராமன்‌ கைகேயியி 
னிடம்‌ அளவற்ற அன்பு பூண்டு ஓழுகினான்‌. 
ஒரு நாள்‌, அந்தப்புரத்தில்‌ தை தன்‌ நாத்தியாகிய 
குகியியோடு பேசிக்கொண்டிருந்தாள்‌. இராமன்‌ இராவண 
வதம்‌ செய்ததைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. இலங்கையில்‌ 
சிமையிருந்த செல்வியாகிய சதை இலங்கையைப்‌ பற்றி 
ஏதோ க க. அப்போது அவளுடைய அருமை நாத்தி 
யாகிய குகயி, “அண்ணி, இராவணன்‌ பத்துத்‌ தலை 
இருபது கைகள்‌ கொண்டவன்‌ என்று சொல்கிறார்களே; 
அவன்‌ எப்படி. இருப்பான்‌? நீ பார்த்திருப்பாயே; படல 
பார்க்கலாம்‌'” என்றாள்‌. 
அவனை நான்‌ கண்ணெடுத்துப்‌ பார்த்ததில்லை. 
ஆனால்‌, அவன்‌ கால்ககத்தைப்‌ பார்தீதிருகீகிறேன்‌. அதைக்‌ 
கொண்டே அவன்‌ உருவம்‌ எப்படி. ர்‌ 
- உணர்நீதுகொள்ளலாம்‌,"” 
... *அது எப்படி முடியும்‌? த்‌ 
_*நன்றாக உணரலாம்‌ ; எழுதியும்‌ காட்டலாம்‌," 
ரண 8 சொல்வது வியப்பாக இருக்கறதே! 
- அப்படி எழுதக்கூடியவர்கள்‌ யார்‌? உன்னால்‌ எழுத 
- முடியுமா? முடியுமானால்‌ எழுதிக்‌ காட்டு, பார்கீகலாம்‌!”” 
“என்று ஆவலோடு கேட்டாள்‌. ப்‌ 


எழுதினாளே சதை 97 


சீதை சிரித்துக்கொண்டே, **இது ஒரு பெரிய காரியம்‌ 
அன்று, ஏதாவது ஜலை இருந்தால்‌ கொண்டுவா. என் கை 
நகத்தால்‌ எழுதிக்‌ காட்டுகிறன்‌”! என்றாள்‌. ப 

உடனே குகியி அருகில்‌ இருந்த விசிறி ஒன்றை 
எடுத்து, எங்கே, இதில்தான்‌ எழுது, பார்க்கலாம்‌. கால்‌ 
நகத்தைக்‌ கண்டவள்‌ கை ஈகத்தால்‌ முழு உருவமும்‌ எழுத 
வேண்டுமானால்‌, நீ பெறிய ஓவியக்காரியாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌!” என்று அதைக்‌ கொடுச்தாள்‌. ப ப 

வஞ்சமில்லா கெஞ்சுடைய எதை அந்த விசிறியில்‌ 
இராவணன்‌ உருவத்தை வரைந்து காட்டிஞனள்‌, 

நி மிக்க சாமர்த்தியமூடையவள்‌, அண்ணி. அந்த 
இராவணன்‌ பெதிய பலசாலியென்றே . தோன்றுகிறது?" 
ஏன்று வியந்துவிட்டுக குகியி பேசிக்கொண்டே. இருந்தாள்‌. 

சதை அப்படியே கண்‌ அயர்ந்துவிட்டாள்‌. குழ்ச்சி 
யில்‌ வல்ல கைகேயியின்‌ மகள்‌ இராவணன்‌ உருவெழுதிய 
விசிறியைச்‌ சதையின்‌ மார்பின்மேல்‌ மெல்ல வைத்து 
விட்டு, இராமனிடம்‌ சென்றாள்‌ அண்ணா, உன மனைவியை 
வந்து பார்‌! அவள்‌ மனம்‌ என்ன  அினைத்துக்கொண்டிருக்‌ 
கிறதோ!” என்று கூறினாள்‌... 
_ இராமன்‌ அந்தப்புரம்‌ சென்று சதையைக்‌ கண்டான்‌. 
அவள்‌ ஒரு கவலையும்‌ இன்றி அமைதியாக உறங்கக்‌ 
| கொண்டிருந்தாள்‌. அவள்‌ மார்பில்‌ இருநத. வி௫ிறியைக்‌ 
குகியி ஈட்டிக்‌ காட்டினாள்‌. அதைப்‌ பார்த்தான்‌. இராமன்‌: 
பத்துத்‌ தலையும்‌ இருபது ட்ட இராவணன்‌ ட்‌ 
டா. 

இராமன்‌ அதைப்‌ பார்த்துவிட்டு, 'கு௫ியியின்‌ முகத்‌ 
தைப்‌. பார்த்தான்‌... அவள்‌ கண்களில்‌ இகழ்ச்சிக்‌. குறிப்புச்‌ 
- கொந்தளித்தது. “உன்‌ மனைவியின்‌ எண்ணம்‌ யாரிடம்‌. 
இருக்கிறது. : தெரிகிறதா? என்று. அக்தச்‌ கண்கள்‌ 
“கேட்டன. அர்கம்‌ நன்ப ப ப 
மூ. ஐஃப7 


88 . முல்லை மணம்‌ . 


உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வாழ வர்த இராமன்‌, 
ஊர்‌ வாயை மூட உலை மூடி இல்லை' என்பதை: உணர்ம்‌ 
தான்‌. சீதையை எழுப்பி, **இந்த உருவத்தை யார்‌ எழுதி 
யது?” என்று கேட்டான்‌. குழந்தை உள்ளம்‌ படைத்த 
எதை, தான்‌ எழுதியதாகச்‌ சொன்னாள்‌. 

*(இ!] இன்னும்‌ உனக்கு அவன்‌ நினைவு போக 
வில்லையா?” என்று கடிந்துகொண்டு, உடனே லட்சுமணனை 
அழைத்தான்‌ இராமன்‌. 

“லட்சுமணா, இநதக கணத்திலேயே இவளைக்‌ காட்டில்‌ 
கொண்டுபோய்‌ விட்டுவிட்டு வா” என்று கட்டகாயிட்‌ 
டார்‌, அப்போது குகியியின்‌ ௮கமும்‌ முகமும்‌ மலர்ந்தன. 

ஒரு வண்ணான்‌ குறை கூறியதைக்‌ கேட்ட இராமன்‌, 
சதையைக்‌ காட்டுக்குப்‌ போகச்‌ செய்தான்‌ என்பது உத்தர 
ராம சரித்‌ திரம்கூறுவது. க ரர சரத எள்‌ 
அந்தவண்ணானாலே 

ப அல்லற்பட்டாள்‌ சீதை 
ஏழைவண்ணா னாலே 
சீதைவனம்‌ போனாள்‌. 
என்று கூறுகிறது. ஆயினும்‌, மேலே சொன்னப்டியும்‌, ஒரு 
கதை பாரத காட்டில்‌ வழங்கி வந்திருக்கிறது. அது, மூதலில்‌ 
எங்கே தோன்றியதோ. தெரியவில்லை. . வங்க மொழிக்‌ 
காவியத்திலும்‌ தமிழ்‌ நாடோடிப்‌ பாடலிலும்‌ இருக்கிறது, 
. மனித இயல்புகளைக்‌ காட்டி இக்காலத்தில்‌ கதைகளைப்‌ 
புதிய கற்பனையாக எழுதுகிறார்கள்‌. - அந்தக்‌ காலத்தில்‌ 
தெரிந்த "கதாபாத்திரங்களை ப வைத்துக்கொண்டு கதை 
“கட்டுவது” வழக்கம்‌. இராமன்‌ எத்தனை இடங்களுக்குப்‌ 
போய்‌ எவ்வளவு லிங்கப்‌. பிரதிஷ்டை பண்ணிஞன்‌. என்ப. 
தற்குக்‌ கணக்கு (வழக்கே இல்லை. அவன்‌ அந்த: அந்தத்‌ 
த தலத்தில்‌ வந்து. “செய்த. செயல்களைத்‌ தல புராணங்களில்‌ 
ப சாரணலாம்‌.. அர்த வசையில்‌ எழுந்தது. இந்தக்‌. கன்தயும்‌ 
என்று: ! கொள்வதே எரு காகும்‌.. 2 


அவா காணாத்து 

இசாமாயணம்‌, பாரதம்‌ என்னும்‌ இரண்டும்‌ இதி 
காசங்கள்‌ என்று சொல்லப்‌ பெறும்‌, இந்த இரண்டும்‌ 
இமயம்‌ முதல்‌ ஒூமரிவரையில்‌ பரவி வேரூன்றிவிட்டன 
இவ்‌,றின்‌ மூலம்‌ வடமொழியில்‌ இருந்தாலும்‌, பாரத 
நாட்டு மொழிகள்‌ எல்லாவற்றிலும்‌, இவ்விரண்டும்‌ 
கவிஞர்களால்‌ மொழி பெயர்த்தும்‌, தழுவியும்‌ அமைக்கப்‌ 
பெற்றிருக்கின்றன. இவற்றையன்‌ றி, இந்த இரண்டு பேரிதி 
காசங்களிலிருந்து சல பகுதிகளை எடுத்துக்‌ தனி நாரல்க 
வாசப்‌ புலவர்கள்‌ இயற்றியிருக்கிறார்கள்‌. நாடோடிப்‌ 
பாடல்களிலும்‌ இவற்றின்‌ பகுதிகள்‌ புகு இருக்கின்‌ றன.. 
இவ்விரண்டி னுடைய சம்பந்தமாக அத அதீத ல்‌ 
லுள்ள பழமொழிகள்‌ பல பல. 


வால்மீகி முனிவர்‌ வடமொழியில்‌ இராமாயணத்தை 
இயற்.நினார்‌ ; வியாசர்‌ பாரதத்தை இயற்றினர்‌. தமிழில்‌ 
இவை சம்பந்தமான நூல்கள்‌. இருக்கின்றன. . அந்த கூல . 
நூல்களில்‌ காணப்படாத பல கதைகள்‌ ராடோடியாக 
வழங்க வருகின்றன. அவை. நிகழ்ந்த. இட.மென்று கில 
இடங்களைக்‌ கு றித்து அடையாளமும்‌ காட்டுகிறார்கள்‌. 


அவற்றைக்‌ கொண்டு அவை அவ்வீடங்களில்‌ நிகழ்ச்‌ 
தன என்று கொள்ளக்கூடாது. . மக்களுக்கு இராமா 
பயணத்திலும்‌ பாரதத்திலும்‌. உள்ள. அளவற்ற. ஈடுபாட்‌ 
டையே ௮வை காட்டும்‌. இராமன்‌ வந்து. பூசித்ததாகப்‌ பல 
வரலாறுகள்‌ சொலலுகன்றன; பீமன்‌ வழிபட்டதாகப்‌ 
வல இடங்கள்‌ உண்டு, வரலாற்று முறையில்‌ இவற்றை 
ஆராய வேண்டிய அவயம்‌. இல்லை, : அன்பு காரணமாக 


100 முல்லை மணம்‌ 


அப்படிச்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌ என்று தெரிந்து 
கொண்டால்‌ போதும்‌, சீதை நீராடிய இடம்‌ ஓன்று 
அல்ல ; இரண்டு அல்ல ; எத்தனையோ. 

இராமாயணம்‌ சம்பந்தமாக வழங்கும்‌ சதை ஒன்று 
வருமாறு, 

இராமன்‌, இராவண சங்காரம்‌ செய்தாயிற்று. 
இலங்கைக்குப்‌ புகுவதற்கு முன்பே விபீஷணனை இலங்கை 
அரசனாக முடி சூட்டி விட்டமையால்‌, இலங்கைக்கு 
அவனே அரசனானான்‌. இராமன்‌ ஏற்றுக்கொண்ட காட்டு 
வாழ்க்கையின்‌ பன்னிரண்டு ஆண்டுகளும்‌ முடியும்‌ நிலையில 
இருந்தன. இனி விரைவாகச்‌ சென்று, பரதனுடைய 
துயரத்தைப்‌ போக்க வேண்டும்‌. வானர. வீரர்களில்‌ 
மடி.ந்தவர்களை யெல்லாம்‌ மீட்டும்‌ உயிர்பெற்றெழச்‌ செய்த 
பிறகு, யாவரோடும்‌ அயோத்திக்கு மீளும்‌ வகையை 
ஆராய்க்தான்‌ இராமன்‌, சீதா பிராட்டி நீரிலும்‌ நெருப்பி 
லும்‌. குளித்துவிட்டுத்‌ குரயவளாக இிற்கிறாள்‌. ட 
கம்டு்‌ புறப்பட வேண்டும்‌. ர ன்‌ 

“ததை பெண்ணுக்குரிய இயல்பு படை தீதிவள்‌ . அவள்‌ 
இலங்கையில்‌ ஓர்‌ அம்மிக்‌ கல்லைப்‌ பார்தீதாளாம்‌.. து 
மிகவும்‌ நன்றாக இருந்ததாம்‌. அதை. எப்படியாவது 
இயோத்திக்கு எடுத்துச்‌ செல்ல வேண்டுமென்‌ ற. ஆவல்‌ 
உண்டாயிற்றாம்‌.. தனக்குப்‌. பிரியனான. ஆஞ்சகேயனை க்‌ 
கூப்பிட்டு, அந்த. அம்மிக்‌ கல்லைக்‌. காட்டி, . அதை 
. ஊருக்கு ம்பா. வேண்டும்‌” என்று கட்டளை. 
யிட்டாளாம்‌.. - பிராட்டியார்‌. விருப்பப்படியே அவன்‌ 
அதனை : எடுக்கும்போது, : ப அருகில்‌ ஜாம்பவான்‌. இன்று 
கொண்டிருந்தார்‌. . 4இதை: ஏன்‌... அப்ல ரா பத 
ப என்று. கேட்டாராம்‌.. ட டம்‌ 
அயோ த்‌ ்‌ இக்குக்‌ கொண்டுபோக ( வேண்டும்‌." 


௮வா காணாதது 10.3. 


₹இந்த அம்மிக்‌ பப யார்‌ இது வேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌ ?” 
- “பிராட்டிதான்‌.'' ப ட்‌ 
- ஜாம்பவான்‌ சற்றே ரக “எவ்வளவு 
சிறந்த நிலையில்‌ இருந்தாலும்‌ பெண்‌ இயல்பு போகவில்‌: 
லையே!” என்பதை நினைத்துத்தான்‌ சிரித்திருக்க வேண்டும்‌. 
உடனே ஆஞ்சகேயரிடம்‌, “நீ சிறிது இரு, கான்‌ பிராட்டி. 
யைச்‌ கண்டு இரண்டு வார்த்தை பேசவேண்டும்‌, பேனை 
பிறகு, பிராட்டி. (இது அவசியம்‌ வேண்டும்‌' என்று சொன்‌ 
னால்‌. எடுத்துச்‌. செல்லலாம்‌” என்றார்‌. பெரியவர்‌ சொல்‌ 
வதற்கு மஇப்புக்‌ கொடுக்க வேண்டுமென்று ஆஞ்சகேயன்‌ 
சிறிதே நின்றான்‌. 
ப ஜாம்பவான்‌. வேகமாகப்‌ பிராட்டி, தனியாக இருக்கும்‌ 
இடம்‌ சென்றுர்‌. * ஒரு விண்ணப்பம்‌” என்று திமா 
“என்ன; சொல்லலாமே /7* க; ் 
.. நான்‌ வெரு காலம்‌ கண்டவன்‌. என்னுடைய வயச 
எனக்கே தெரியாது.'' ப ௬ ச 
“ஆமாம்‌; ஜாம்பவான்‌”. என்றால்‌ 1பழையவர்‌! என்று 
மக்கள்‌ வழங்கும்படி, உம்முடைய சீண்ட ஆயுளைப்‌ பற்றிய 
கழ்‌ உலக முழுவதும்‌ பரவி ! இருக்கிறதே: அது எனக்குத்‌. 
தெரியாதா ல ட . ப 
“நான்‌ மூன்று உலகமும்‌ 'கற்தியவன்‌:்‌ ன்‌ 5 5 
அப்படியா?” - ட்‌ ரதா எழ களம 
- அஸிஸ்கம்‌ அமிர்தம்‌ என்று "இதவர்களெல்லாம்‌ 
சொலலிக்கொள்கிறார்களே, அதைக்‌ கடையும்போது நான்‌. 
- அருஇில்‌ இருக்தேன்‌... ௮ ஒரு கை “முகின்‌ கல்ட்ச்ச 
தன “தக சட 
ப ்‌* உமக்கு. மாத்திரம்‌ - அமிர்தத்தைக்‌ கொடுக்காமல்‌ 5 
ஏமாத்தி விட்டார்களா. 1 ல்‌ 6 ப்‌ 


108 முல்லை மணம்‌ 


(“அமிர்தத்தை உண்ணாமலே கான்‌ சிரஞ்சீவியாக 
இருக்கிறேன்‌. பிரம்மாவுக்கு இப்போது நாலு முகங்கள்‌ 
இருக்கின்றன. ஆதி காலத்தில்‌ ஐந்து முகங்கள்‌ இருக 
தன. அவர்‌ அகங்காரப்பட்டதனால்‌ பரமசிவன்‌ ஒரு தலை 
யைக்‌ இள்ளி விட்டான்‌. அவர்‌ ஜந்து முகத்தோடு இருந்த 
போது, சான்‌ அவரைப்‌ பார்த்துப்‌ பேசியிருக்கிறேன்‌.” 


“அப்போதும்‌ அவன்‌ பற்பல தொழில்தானே பண்‌ 
ணிக்கொண்டிருக்தான்‌?” ப 


ப “ஆமாம்‌; சிருஷ்டியிலே. எத்தனை விசித்திரம்‌ ! அப்‌ 
பொழுதெல்லாம்‌ எல்லா மலைகளுக்கும்‌ சிறகுகள்‌ இருந்தன. 
பிற்பாடுதான்‌ இந்திரன்‌ அந்தச்‌ சிறகை வெட்டி.விட்டான்‌, 

மலைகள்‌ சிறகோடு இருந்த காலம்‌ எனக்குத்‌ தெரியும்‌.” 

“இப்போதுகூட மைகாகம்‌ என்ற மலை கடலுக்குள்‌ 
ஒளிர்துவிட்ட தென்றும்‌, அதற்குச்‌ கறம கள்‌ இருக 
கின்றன என்றும்‌. சொல்கிறார்களே 77? 

... “அமாம்‌; உண்மை. கடல்‌ என்றவுடன்‌ நினைவுக்கு 
வருகிறது. "இப்போது இந்தப்‌ பெரிய கடல்‌ முழுவதும்‌ 
ஓரே உப்பு நீராக அல்லவா இருக்கிறது? மிகப்‌ பழைய 
காலத்தில்‌ நல்ல நீரே நிரம்பியிருந்த. அதையும்‌ கான்‌ 
கண்டிருக்கிறேன்‌." ப 

2 ட்டை நீர்‌ இல்லாத கடலா £ /'-பிராட்டி வியந்தாள்‌. 


“ஆமாம்‌; மற்றொரு செய்தி. இப்போது மன்மதன்‌, 
ப அங்கம்‌: அதகுக்கும்‌. ட்‌ அனற்களுகதி இரி 
7 பரம௫ிவமே அவனை. எரித்தாராமே உ ப 

ட "அமாம்‌; - அவன்‌ அப்பெருமானிடம்‌. குறும்பு செய்‌ 
தான்‌. ப நெற்றிக்‌. கண்ணைத்‌. இறந்து. எரித்து விட்டான்‌. 
 டப்டவுச்‌ எரிந்து உருவத்தை: இம்ட்பிதத்கு வ அவனை 


அவர்‌ காணாத்து 404. 
நான்‌ பார்த்திருக்கேன்‌. என்ன அழகான வடிவு 7. கையில்‌ 
கரும்பு வில்லுடன்‌ நின்றால்‌ அயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌, 
அவனைப்‌ பார்கீக. பைத்தியக்காரப்‌ பிள்ளை, எரிந்து 
- சாம்பலானான்‌ / ஈல்ல வேளை, சிவபெருமான்‌ கருணை கூர்ந்து 
இர.திக்கு மட்டும்‌ அவன்‌ வடிவம்‌ தா டர்‌ என்று 
அருளினான்‌.” 

“பரம கருணாகிஇ அல்லவா அவர்‌ ?” 


ப “அதற்கென்ன சந்தேகம்‌? அன்று அமரர்‌ நாவைத்‌ 
தொங்கப்‌ போட்டுக்கொண்டு அமிர்தம்‌ கடைந்தார்களே ;$ 
அமிர்தம்‌ வருவதற்கு முன்‌ ஆலகாலந்தான்‌ எழுந்தது. 
௮தை அவர்களிடம்‌ உள்ள கருணையால்‌ தான்‌ ஏற்று. 
விழுங்கிக்‌ கண்டத்தில்‌ வைத்துக்கொண்டான்‌ பெருமான்‌. 
அதனால்‌ நீலகண்டன்‌ ஆனான்‌. நீலகண்டம்‌ இல்லாமல்‌ 
சுத்தக்‌ கழுத்தோடு அந்தப்‌ பெருமான்‌. இருந்தபோது 
முதல்‌, கான்‌ தரிசித்துக்கொண்டிருக்கிறேன்‌. ்‌்‌ 
“இவற்றையெல்லாம்‌ இங்கே இருப்பவர்கள்‌. யாரும்‌ 
ட சதக ல. என்று பிராட்டி. 
"கேட்டாள்‌. ப 
*- இவர்கள்‌ யாவரும்‌ இற்றுப்‌ பிறந்த குழந்தைகள்‌ ! _ 
இவர்களுக்கு எங்கே இந்தச்‌ செய்திகள்‌ தெரியும்‌? ஒன்றும்‌ - 
தெறியாது, இத்த இந்திரன்‌ ஆயிரங்‌ கண்ணுடையவனாக. 
- இருக்கிறான்‌. இவனுக்கு முகத்தில்‌ மாத்திரம்‌ இரண்டு 
- கண்கள்‌ இருந்த காலத்தை நான்‌ அறிவேன்‌.” 


_ சீதாபிராட்டி சிறிதே காணினள்‌. 

. “எப்போதாவது ஒரு. முறை முனி பத்தினி. ௮கலயா. 
"தேவியைத்‌ தரிசிக்கவேண்டும்‌'' என்று சொன்னாள்‌. பிராட்‌ 
மூக்கு, இந்திரனுக்கு ஆயிரம்‌ கண்‌ வந்ததற்குக்‌ காரணமான 
வரலாறு இப்போது நினைவுக்கு வந்திருக்க வேண்டு 

 வென்ழ்‌ ஊ௫த்துக்கொண்டார்‌, ஜாம்பவான்‌. 


104. முல்லை மணம்‌. 


“இப்படியே பழைய சிகழ்ச்சிகளைல. யெல்லாம்‌ சொல்‌ 
லிக்கொண்டே இருக்கலாம்‌. அதற்கு நேரம்‌ இல்லை” 
ஏன்றார்‌ ஜாம்பவான்‌, . ய அழ்ந்த 

*திடிரென்று உமக்கு, வயசான கிழவர்களுக்கு வரு 
வதுபோல்‌ பழைய கதைகள்‌ கினைவுககு வருவானேன்‌ ?” 
என்று கேட்டாள்‌ பிராட்டி, ப 

அப்போதுகான்‌ ஜாம்பவானுக்கே நினைவு வந்தது, 
நாம்‌ எதற்காக இந்தப்‌ பேச்சைத்‌ தொடங்கினோம்‌ 
என்று, ப ப ப 
“எனக்கும்‌ வயசாகிறது, அதனால்‌ மறதி வந்து 
விட்டது. இப்போது ஒரு சமாசாரம்‌ காதில்‌ விழுந்தது. 
எத்தனையோ காலமாக எத்தனையோ நிகழ்ச்சளைக்‌ சண்ட 
எனக்கு அந்தச்‌ செய்தி புதிதாக இருந்தது, எவ்வளவோ 
பெரிய மனிதர்களுடன்‌ கான்‌ பழகியிருக்கிறேன்‌. ஆனா 
லும்‌ இப்படி. ஒரு காரியத்தை அவர்கள்‌ செய்த தில்லை,” 

.. பிராட்டிக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. “நீர்‌ காணாதது 
என்ன இப்போது ௩டந்து விட்டது?” என்று படபடப்‌: 
போடு கேட்டார்‌... 2 

ஆஞ்சகேயன்தான்‌ சொன்னான்‌. ஏதேர த்‌. அற்ப 
௮ம்மிக்‌' கல்லை அயோத்திக்குக்‌ கொண்டு போக. வேண்டு. 
மென்று தாங்கள்‌ அபிப்பிராயப்பட்டீர்களாம்‌?, ப 


“ஆமாம்‌, அது உண்மைதான்‌. அதற்கும்‌. நீர்‌ சொல்ல. 
வந்ததற்கும்‌ என்ன சம்பந்தம்‌?” 


“இலங்கை முழுவதையும்‌ பிரபு இராமசந்திர மூர்த்தி 
விபீஷணனுக்கு வழங்கி விட்டார்‌”... 


“அது எனக்குத்‌ தெரியுமே!" . ச வத்த. டட 
இதில்‌. - உள்ள *ல்வொரு. மணலும்‌ வீபிஷண 
லுக்குச்‌ சொந்தம்‌." கட்‌. ணன பதன அன்ன படம்‌ 


அவர்‌ காணாதது ட 204 
அமாம்‌," 


“கொடுத்த : சொத்தில்‌. ஓர்‌ ர இம்மியளவு. கூடத்‌ 


திரும்பிப்‌. பெறுவது பெரியவர்களுக்கு வழக்கம்‌ இல்லை. . . 


அம்மியானாலும்‌ சரி, ஆனையானாலும்‌ சரி--ராம்‌ எடுத்துக 


கொண்டு போனால்‌, கொடுத்ததைத்‌ திருப்பி. வாங்கிக்‌ 
கொண்ட பாவம்‌ நேரும்‌.” 


ர்ர்னறிற ல. சீதை சற்றே ஷலா 


“நாண்‌. சொல்லுகிறேன்‌ என்று பிராட்டி இனம்‌ . 
கொள்ளக்‌ கூடாது. நான்‌ உண்மையைச்‌ சொல்ல . 
வந்தேன்‌. என்னுடைய இவ்வளவு கால ௮நுபவத்தில்‌ 
ஏத்தனையோ ிகழ்ச்சிகளைப்‌ பார்த திருக்கிமோறன்‌, கொடுத்‌ 
ததைத்‌. திருப்பி வாங்கிக்‌ கொண்டவர்களை நான்‌ பார்த்‌ 
ததே இலலை. இதைப்‌ பிராட்டியின்‌ இருச்‌ செவிகளில்‌ . 
சார்த்த வேண்டுமென்றே வந்தேன்‌." 


௪தை யோசனையுள்‌ ஆழ்ந்தாள்‌. பின்பு, *அஞ்சநேய 
னைக்‌ கூப்பிடும்‌'' என்றாள்‌. ஜாம்பவான்‌, “நானே 
சொல்லி விடுகிறேன்‌ ” என்றார்‌. “சரி; ஈல்ல வேளை] 
சமயத்தில்‌ எனக்கு அறிவுரை கூறினீர்‌”. என்றாள்‌ 
பிராட்டி. ர 


“அறிவுரையா? அப்படிச்‌ சொல்லக்‌ கூடாது. ஏதோ... 
விண்ணப்பம்‌ செய்ய வேண்டுமென்று தோன்றியது; 
சொன்னேன்‌” என்று சொல்லி, ஜாம்பவான்‌ காரியத்தைச்‌ 
சாதித்துக்கொண்ட ட எட்பாகு ஆஞ்சகேயளை கோக்கி 
ஒடிஞர்‌. 


ப மிப்வான்‌ சொன்னவற்றை யெல்லாம்‌. அமைத்து: 
ஒரு புலவர்‌ பாடல்‌ ஒன்றைப்‌ பாடி.யிருக்கிருர்‌.. புலவர்‌ 
பெயர்‌ இன்னது என்று இப்போது பததர்கவ ல வ. ப திமிழ்‌ 
... காட்டில்‌ வழங்கும்‌ தனிப்‌ பாடல்‌ இது. | _ 


106 முல்லை மணம்‌ 


அலைகடல்‌ கடையக்‌ கண்டேன்‌; 
.... அயன்ஜந்து சிரமும்‌ கண்டேன்‌; 
... மலைஇரு சிறகு கண்டேன்‌;. 
..... வாரிதி நன்னீர்‌ கண்டேன்‌; 
சிலைமதன்‌. வடிவு கண்டேன்‌; 
சிவன்‌ சுத்தக்‌ கழுத்துக்‌ கண்டேன்‌; . 
குலவரி இருகண்‌: கண்டேன்‌; 
கொடுத்ததை வாங்கக்‌ காணேன்‌. 
... [அயன்‌ - பிரமன்‌; வாரிதி - கடல்‌; நன்னீர்‌ - உப்பில்லாத ் ப 
கல்ல தண்ணிர்‌; சிலை - வில்‌; மதன்‌ - காமன்‌; குலவு அரி; அறி. 
இந்திரன்‌.] ப ு ன்‌ 





பப யிலாத 3 ஈதலி 


எங்கே பார்த்தாலும்‌ இருள்‌; குழந்தைகள்‌ எல்லாம்‌ 
கதிரவன்‌ மறைந்தவுடன்‌ உணவு உண்டு படுத்துக்கொண்டு- 
விட்டார்கள்‌. விளையாட்டுப்‌ பிள்காகள்‌ இரவில்‌ சிறிது 
“நேரம்‌ (கலகல' வென்று பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. பிறகு 
அவர்களும்‌ தரங்கிவிட்டார்கள்‌. வீட்டு வேலை செய்யும்‌ 
தாய்மார்கள்‌ எல்லாருக்கும்‌ உணவு அருத்திவிட்டு, பாத்தி: 
ரங்களைக்‌ கழுவி வீட்டைச்‌ சத்தம்‌ செய்துவிட்டுச்‌ சிறிது 
கேரம்‌ வீட்டுக்காரரோடு எதையோ பேசிக்கொண்டிருச்‌ 
தார்கள்‌. அவர்களும்‌ இப்போது வடிரக 
போல்‌ இருக்கிறது. ப 


வயசான கிழவர்களுக்கு "எளிதில்‌ ரக்கம்‌. வருகிற. 
இல்லை. யாரிடமாவது நெடுநேரம்‌ வரையில்‌ தம்‌ காலத்துப்‌: 
பழங்கதையைப்‌ பேசிக்கொண்டே இருப்பார்கள்‌. கேட்‌ 
பவர்கள்‌ கொட்டாவி விடுவார்கள்‌. ஆனாலும்‌ அந்தக: 
-இழவர்கள்‌ விட மாட்டார்கள்‌) அவர்கள்‌ . பேசிக்கொண்டே. 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ கூ்ட . அலலவா "இப்போது 
உடம்பைக்‌ கிடத்தித்‌ துயில்கிறார்கள்‌ ? ம்‌. - 


ஊரில்‌ இரவு சேரமா னாலும்‌, தம்‌ வேலையைச்‌ ராம்‌ 
இல ஏழைத்‌. தொழிலாளிகள்‌ இருக்கிறார்கள்‌. எவ்வளவு: 
“நேரம்‌ அவர்கள்‌ "விழித்துக்கொண்டு வேலை செய்இிரர்‌. 
களோ அவ்வளவுக்கு அவர்களுக்கு லாபம்‌ உண்டு... 
பொருள்‌ அவர்களை விழித்திருக்கச்‌ செய்கிறது. ஆனாலும்‌- 
அவர்களும்‌ மனிதர்கள்‌ தாமே? அவர்களுக்கும்‌ ௮ லுப்‌.பினால்‌: ப 
கண்கள்‌ இழுத்தன. அவர்களும்‌ படுத்து உறங்கு. 
இருர்கள்‌. ட இரவு சோ டிம்‌ பன விம்‌ “ட்ட 


108 முல்லை மணம்‌ 


எல்லாரும்‌ குரங்கும்போது தரங்காமல்‌ வேலை செய்‌ 
பவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு அப்படிச்‌ செய்வது 
கடமை. அதற்காகவே அவர்கள்‌ இருக்கீறுர்கள்‌. ஊரில்‌ 
திருடர்களால்‌ தீங்கு வராமல்‌ காவல்‌ புரியும்‌ நகர்காவலர்‌ 
அவர்கள்‌. அவர்கள்‌ விளக்கு, தடி, உரத்த குரல்‌ இவற்‌ 
ரோடு ஊரைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தார்கள்‌. அங்கங்கே 
குரல்‌ கொடுத்துக்கொண்டு போனார்கள்‌, இரவின்‌ அழுத்த. 
மான கைகள்‌ அவர்களையும்‌ ௮ணைத்துக்கொண்டன. அந்த 
ஈள்ளிரவில்‌ அந்தக்‌ காவலர்களும்‌ தூங்கிப்‌ போனார்கள்‌. 


தன்‌ குழந்தை நோய்வாய்ப்பட்டது கண்டு அதற்கு 
வேண்டிய உணவும்‌ மருந்தும்‌ கொடுப்பதம்சாகத்‌ தாய்‌ 
விழித்திருக்கிறாள்‌. அடிக்கடி குழந்தை சிணுங்கிக்‌ 
கொண்டே இருக்கிறது, அவள்‌ அதற்கு வேண்டிய 
இதமான , செயல்களைப்‌ புறிகிறாள்‌. இரவு கெடுகேரம்‌ 
வரையில்‌, அவள்‌ ஓன்று போக ஒன்று செய்துகொண்டே 
இருக்கிறாள்‌. ஈள்ளிரவு வந்தது. குழந்தை அழவில்லை 
அதனிடம்‌ உள்ள நோயும்‌ சற்றே கண்‌ டப்‌ 
வேண்டும்‌! ஆகவே, அன்புருவமான தாயும்‌ சற்றே கண்ணை 
மூடிக்கொண்டாள்‌. எப்போதும்‌ குரைக்கும்‌ காய்‌ தூங்கு 
கிறது, இரவிலே கடமாடும்‌ "இயல்புள்ள பேயும்‌ அரங்கு 
பதன்‌ எங்கும்‌ ட இருள்‌; ட 5 


இந்த ஈள்ளிரவில்‌ பயங்கர. மோனத்துக்குச்‌ சாட்டி 
யாக. ஓர்‌ உயிர்‌ விழித்துக்கொண்டே . இருக்கிறது, 
"கடவுளைச்‌ சொல்லவில்லை. காதலனைப்‌ பிரிக்து, “அவன்‌ 
இன்று வருவானோ; நாஸா. வருவானோ?” என்று காத்துக்‌ 
-இடக்கும்‌. காதலி ஒருத்தி மட்டும்‌ துயிலாமல்‌. விழித்துக்‌ 
, கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌. இமைகள்‌. எவ்வளவு மூயன்‌. 
மும்‌. கண்டம்‌. 


துயிலாத காதலி 109: 


கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஊரோசை ௮டங்கி வருவதை: 
அவள்‌ கவனிக்கிறுள்‌. தாமரைப்‌ போது விரிந்து மெல்ல 
மெல்ல ஒவ்வோரிதழாக மடங்கினால்‌ எப்படி இருக்கும்‌? 
அப்.படியல்லவா உலகம்‌ மெல்ல மெல்ல ஒடுங்கி நிற்கிறது? 
இதுவே இவ்வளவு பயங்கரமாக இருக்கும்போது பிரளயம்‌ 
இன்னும்‌ எவ்வளவு பயங்கரமாக : இருக்கும்‌? குழந்தை. 
“யைப்‌ பெற்றவள்‌ துயில்கிறாள்‌; குழந்தையை இழர்தவள்‌ 
துயில்கிறாள்‌; கடன்‌ கொடுத்தவன்‌ டன்‌ கடன்‌ 
கொண்டவனும்‌ தூங்குகிறான்‌. ப ப 
எல்லாரும்‌. துயிலில்‌ ழ்ச்திருக்கும்போது அவள்‌ 
மாத்திரம்‌ விழித்‌ திருக்கிறாள்‌. “இரவு ஈள்பளன்று செறிந்‌ 
.;. பேச்- அடங்கி யாவரும்‌ அடங்கிவிட்‌ 
ரர்சள்‌. பரந்த உலகம்‌ முழுவதுமே தூக்கத்தில்‌ ஆழ்ந்து 
_ ட்ட. இந்த மோனப்‌ பரப்பினிடையே நான்‌ ஒருத்தி 
தான்‌ தூங்காதவள்‌. ஆம்‌; கான்‌ ஒருத்திதான்‌? வேறு 
யாரும்‌ இல்லை' என்று அவள்‌ நினைத்துக்‌ எ ர்‌ 
வருந்துகிறாள்‌; பெருமூச்சு விடுகிறாள்‌. ப 
._ நள்ளென்‌ றன்றே யாமம்‌; சொல்‌அவிந்து த 
- இனிதடங்‌. கினரே மாக்கள்‌? வண்வனகி. 
_ தனந்தலை. உலகமும்‌ துஞ்சும்‌: ம சர 
ஓர்யான்‌. மன்ற துஞ்சா தேனே! டட 
[நள்‌ என்றன்று யாமம்‌ - “நடு இரவு செறிவுடையதாக்‌. ததும்‌. ப 
இறது: அவிந்து: - அடங்கி; முனிவு இன்று:- வெறுப்பு ற்கற்திம்‌- 
நனந்தலை - பரந்த. இடத்தை. உடைய; அஞ்சும்‌ - அரங்கும்‌; இர்‌ 
யான்‌ - கான்‌ ஒருத்தி. மட்டும்‌; மண்ற - நிச்சயமாக] க. 
இப்படி. . ஒரு' காதலி நினைந்து. தின்‌ தனிமை: கருத 
வருர்தியதாகப்‌ பதுமனார்‌. என்னும்‌ த றர பப 
இந்தப்‌ பாடல்‌ தன ட. இருக்கறத... 
ட ண்கள்‌? படைத்த த சாதலி ஒருத்தி இதே நிலயில்‌ ட 4 
இருக்கன்‌. "அவளுக்கும்‌ உலகம்‌ மூழுவதும்‌.. ரங்கு... 


710 முல்லை மணம்‌ 


வதைக்‌ கண்டு வருத்தமாக இருக்கிறது. துயரம்‌ ௮டை 
இறவர்களுக்குத்‌ தம்மைப்‌ போலத்‌ துயருறுபவர்‌ வேறு 
ஒருவர்‌ இருந்தால்‌ ௮வரைக கண்டு சற்றே அறுதல்‌ 
பிறக்கும்‌; அவரிடம்‌ இரக்கமும்‌ தோன்றும்‌, இந்தக்‌ 
காதலிக்கு அப்படி, ஓரு நிலை வருகிறது. உலகத்தில்‌ 
பறவை, விலங்கு; மனிதர்‌ எல்லாரும்‌ கரங்குவதை அவள்‌ 
உணர்கதான்‌. 


(அட, இவ்வளவு டர்த்‌ பகல்‌ கோத்தில்‌ - தங்கள்‌ 
தங்கள்‌ வேலையைப்‌ பார்ப்பார்கள்‌; ஓடி ஆடி. உழைப்பார்‌ 
கள்‌. அத்தனை பேரும்‌ இப்போது எல்லாவற்றையும்‌ 
மறந்து குரங்குகிறார்களே! இரவு (வந்ததனால்‌ ௮ல்லவா 
இவர்கள்‌ துயில்கிறார்கள்‌? ஆம்‌; இந்த இரவே. இவ்வளவு 
பேரையும்‌ தூங்கச்‌ செய்திருக்கிறது. நான்‌ ஒருத்திதான்‌ 
அதன்‌ கைக்குள்‌ அகப்படவில்லை. நான்‌ மாத்திரம்‌ தூங்கா 
மல்‌ இருக்கிறேன்‌ என்றல்லவா நினைத்தேன்‌? அது தவறு, 
தவறு] இவ்வளவு உயிர்களையும்‌ தூங்கப்‌ பண்ணிய இரவு 
என்னும்‌ ஈங்கை தூங்கவில்லையே! இதோ உல முழுவதும்‌ 
இருள்‌ படர்ந்த மேனியோடு பரந்து கிற்கருளே! குழந்தை 
களைத்‌ தூங்கச்‌ செய்துவிட்டுத்‌ தான்‌ மாத்திரம்‌ விழித்‌ திருக்‌ 
கும்‌ தாயைப்போல அல்லவா இருக்கிறாள்‌? ஐயோ! பாவம்‌/ 
அவளுக்கு ரான்‌. ஒருத்திதான்‌ துணையாக இருக்கிறேன்‌ 
என்று இரங்குகிறுள்‌. எப்படியோ ஆறுதல்‌ பெற 
'வேண்டுமே/ அந்தப்‌ பேதை மனம்‌ இப்படியெல்லாம்‌ 
ரன்‌ ர எ இரங்குகறது;. 2 2 


௬ இ மன்‌உயிர்‌ எல்லாம்‌ துயிற்றி, அளித்துதரா!. ட 
என்‌அல்ல்‌. தில்லை துணை... ஆற்‌ ப 
ப [உலகத்தில்‌ நிலைபெற்ற. உயிர்களையெல்லாம்‌ , தூங்கச்‌ ல 
விட்டு - ஐயோ பாவம்‌! இந்த இடி: துக்க ன வேறு ர 
பிண்றி இருக்கெ]... ர. ட ட பதக 


துயிலாத காதலி நீரி 


கன்னைப்‌ பார்த்து மற்றவர்‌. இரங்கவேண்டி௰ நிலையில 
இருப்பவள்‌ இரவைப்‌ பார்த்து, *ஐயோ பாவம்‌/””. என்று 
இரங்குகிறாள.. 7 

வேறு ஒருத்தி தன்‌ தணிமைக்குத்‌ துனையாக மற்‌ 
.ஜொொன்றைக்‌ கண்டாள்‌. அவள்‌ கடற்கரையில்‌ உள்ள 
ஊரில்‌ வாழ்கிற பெண்‌, கா தலன்‌ பிரிந்து போயிருப்பத 
னால்‌ இரவு நேரங்களில்‌ தூககமின்‌ றிப்‌ புரளுகிரூள்‌. அவ 
ஞடைய காதலன்‌ காளத்தியில்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ சிவ 
பெருமான்‌. அவளை கமக்கு அ.றிமூகப்படுத்துக ஐ ப/லவர்‌ 
நக்ரர்‌. கைலை பாதி காள த்தி எதி அத்தன்‌. அப்‌ 
, படுத்துகிறார்‌. 
ட இரவில்‌ தனிமைத்‌ துயரம்‌ டத தோன்றுது. 
உலகம்‌ முழுவதும்‌ அவளை ஒதுக்கி வைத்துவிட்டுப்‌ பாயலில்‌ 
தூங்குகிறது... அவளோ தனிமையில்‌ ஏங்கித்‌ தவிக்கிறாள்‌. 
'ஒருத்தராவது ஏன்‌ என்று கேட்கவில்லையே!' ஏன்று வாடு 

கருள்‌. ஊர்‌ ஈன்றுகத்‌ தூங்குகிறதைச்‌. கவணிக்கிறுள்‌. 

அந்தத்‌ தூக்கத்தினிடையே 'சோ'.என்‌,.ற ஓசைகேட்டிறது.. 
இடையீடு இல்லாமல்‌ - அந்த. ஒசை இருப்பதனால்‌ அது. 
. மோனத்தில்‌ சுரைந்துவிடுகிற து; அல்லது. 'மோனந்தான்‌ 
அதில்‌ கரைந்துவிடுகி,றதோ? உற்றுக்‌... கவனிப்பதற்கு ர 
- மூன்னால்‌.. அந்த ஓசையைப்‌ பற்றிய உணர்வே. - வரவில்லை. 
ப இப்போது... தெளிவாகத்‌. தெரிகிறது. “கடல்‌. பஅில்லவா ன்‌ 
அம்‌ முழங்குகிறது? ர்‌ த ச. 

அந்த இளம்‌ பெண்ணுக்கு இப்போது கறத. ஆறுதல்‌ 
உண்டாகிறது. “இந்தக்‌. கடலும்‌ நம்மைப்போல்‌ விழித்‌ டட 
ட்‌ திருக்கிறது. என்ற. நினைவே அந்த: ஆறுதலை: உண்டாக்கு... 


றது. . "பின்னும்‌. கவனிக்கிறாள்‌. “நஈம்மைத்தான்‌;காளத்து 


யான்‌. பிரிக்து: சென்றான்‌; பட்‌ இருக்கிறோம்‌.. இந்தக்‌ 
கடனுக்கு, என்ன. வந்தது? -இது.. சுகமாக , , அலையடங்கித்‌ 


71௮ முல்லை மணம்‌ 


'தரங்கலாமே, ஒருகால்‌ இதுவும்‌ நம்மைப்போல காளத்தி: 
யானிடம்‌ சாதல்‌ கொண்டுவீட்டதோ? 


இந்தக்‌ கடலையே கேட்டுவிடுவோமே!' ஆம்‌; அவள்‌ | 
கடலைக்‌ கேட்க முற்படுகிறாள்‌. '*கடலுக்குக்‌ காது 
உண்டா?” என்றா கேட்கிறீர்கள்‌? “கடலுக்குக்‌ காதல்‌ 
உண்டா?' என்ற கேள்வியை அல்லவா முதலில்‌ கேட்க 
வேண்டும்‌? 

அவள்‌ கடலைக்‌ கேட்கிறாள்‌: *கான்‌ சிறிய பெண்‌. நீ 
பெரிய கடல்‌; இருங்கடல்‌, அப்படி. இருந்தும்‌ உனக்கு 
இந்தத்‌ துன்பம்‌ வந்துவிட்டதா? நான்‌ படுகிற வேதனையை 
நீயும்‌ படுகிறாயே. உலகத்தில்‌ உள்ள உயிர்கள்‌ எல்லாம்‌ 
சண்கூடித்‌ துயில்கின்றன. இந்த ஈள்ளிரவிலும்‌ உன்‌ 
கண்‌ துயிலாமல்‌ இருக்கறதே! நீயும்‌ காளத்தியான்‌ ய 
வடிக்கு அன்பு கொண்டு காதல்‌ பூண்டாயோ!' _ 

... காமுற்றாய்‌ ஆம்‌அன்றே, 

. காளத்தி யான்கழற்கே? 
__ யாம்‌உற்ற துற்றாய்‌, ' 
ப -இருங்கடலே!.-யாமத்து - 
ஞாலத்து உயிரெல்லாம்‌ 

ப ... கண்துஞ்சும்‌ நள்ளிருள் கூர்‌ 

்‌_... காலத்தும்‌ துஞ்சாதுன்‌ கண்‌. ப 

- [காமுற்றாயாம்‌ அன்றே - காதல்‌. கொண்டாய்‌ அல்லவா? யாம்‌ 
உற்றது - யாம்‌ அடைந்த துயரத்தை? ர ர பெரிய 
கடலே, க. ர ரத ல்‌. 2 
்‌. . ஓளவையார்‌. மற்றொரு பெண்ணைக்‌ . காட்டுகிறாள்‌. 
ப குது.த்தொகைம்‌.. ள்‌ பாடம்ல்‌... காட்சி டு பது கட்‌ 

அவளும்‌. இப்படித்‌ தங்காமல்‌. விழித்துக்கொண்டு ட 

அலருுள்‌. அவளுடைய சான்‌ சாமி. உடன்‌... 


துயிலாத. காதலி 772 


இருக்கிறாள்‌. அவளைத்‌ தேற்றி ஆறுதல்‌ கூறிக்கொண் 
. முருக்கிறுள்‌. அவள்‌ கூட இப்போது ஆரங்கிவிடுகிறாள்‌. 

தனிமைத்‌ துயரம்‌ பொருத அந்த இளம்‌ பெண்‌ உலக 
மெல்லாம்‌ தூங்குவதைக்‌ கண்டு வருர்தியது உண்மை; 
ஆனால்‌, இப்போது தோழியும்‌ தூங்கப்போனதை 
உணர்நீதபோது கோபம்‌ கோபமாக வருகிறது. “ஒருவ 
ராவது ஏன்‌ என்று கேட்க அள்‌ இல்லையே” தரல வருத்‌ 
தம்‌ மீகுரர்கிறது. 


குழந்தைகள்‌ எங்காவது டன்ன ஓரளவு 
- அழும்‌) நாலு பேரைக்‌ கண்டுவிட்டால்‌ ௮ திகமரக ௮மும்‌, 
மற்றவர்களுடைய கவனத்தைத்‌ தம்மிடம்‌ திருப்புவதற்‌ 
காக அமுது புலம்பும்‌. அவ்வாறு இந்த இளம்பெண்‌ 
உலகத்தை விழிக்கச்‌ செய்து, தன்னிடம்‌ கவனத்தைப்‌ 
பாய்ச்சச்‌ செய்யலாமா என்று டட்டட்டி்‌ தக்கர்‌ 
ஆத்திரமாக வருகிறது. | 


அப்போது காற்று. வீசுது; குளிர்ந்த காற்று. 

அதை அவள்‌ விரும்பவில்லை. அதன்‌ குளிர்ச்சி இப்போது 
முள்ளாகக்‌ குத்துகிறது. அவள - உடம்பை அது 
அசைப்ப தில்லை, ஆனால்‌, ௮வன்‌ உள்ளம்‌ அசைகிறது; 
குலுங்குகிறது. புயற்காற்றில்‌ அகப்பட்ட பூங்‌ கொடி 
போலத்‌ தள்ளாடுகிறது, பிரிவினால்‌ காதல்‌ கோய்‌ பரந்து 
பொங்குகிறது. அந்த கோயாகிய இக்கு இந்த. அசைவளி- 
மெத்தென்று. அசைந்து. வரும்‌ ௭.2.௮ அருக்தியாக 
உதவுகிறது, ட ட டட 

. நான்‌ இவ்வளவு ட்ப பட சுழன்று அசை. 
யும்‌ இந்தக்‌ காற்று என்னைத்‌ துன்புறுத்த, எத்தனை. 
வேதனைப்படுகிறேன்‌! இதனை இந்த ஊர்‌ கொஞ்சமாவது 
தெரிந்து... கொண்டிருக்கிறதா? 'அள்பாட்டுக்குச்‌... கவலை 
ப இல்லாமல்‌ குறட்டை. ட்‌ ரக. 
்‌ ப மு, க. 


ர்ர்ஜீ முல்லை மணம்‌. 


ஊர்‌ என்று சொன்னாலும்‌ அவளுக்குத்‌. தோழியின்‌ 
மேல்தான்‌ கோபம்‌. அவள்‌ ஒருத்தியையாவது துணையாகக்‌ 
கொண்டு இரவுப்‌ பெருங்கடலை கீநீதலா.ம்‌ என்று ஈம்பி 
பிருந்தவள்‌ அவள்‌. அக்தத்‌ தோழியும்‌ தூஙிப்‌ போனால்‌ 
அவள்‌ என்ன செய்வாள்‌, பாலம்‌! 


இந்தப்‌ பாழாய்ப்போன சளர்‌ இப்படித்‌ தரங்கு றதே! 
ரான்‌ என்ன செய்வேன்‌! அவர்களைப்‌ போய்த்‌ தலயரல்‌ 
முட்டி எழுப்பட்டுமா? அல்லது கழியை எடுத்து அடித்து 
எழுமப்பட்டுமா? என்ன அக்கிரமம்‌! ஒரு பேதை தனியாகத்‌ 
துயரக்‌ கடலில்‌ மூழ்சி அலமருகிறாளே என்ற இரக்கம்‌ 
வேண்டாம்‌? ஓவென்று இரைந்து கூவி எல்லாரையும்‌ 
எழுப்பிவிடட்டுமா? காரணம்‌ இல்லாமல்‌ கூவக்கூடாது. 
உரத்துக்‌ கத்துகிறேன்‌. எழுந்து வர்து, ஏன்‌ இப்படிக்‌ 
கத்தனாய்‌ என்று கேட்டால்‌, ஏதாவது ஒரு காரணம்‌ 
சொல்லிக்கொள்கிறேன்‌. இருடன்‌ வந்தான்‌ என்று . 
சொல்கிேன்‌; பாம்பு வந்தது, பயமாக இருந்தது என்று 
கூறுகிறேன்‌; பேய்‌ வந்து பயமுறுத்தியது என்று சொல்‌ 
கின்‌. - ௮வற்ன மயெல்லாம்‌ நம்பமாட்டார்கள்‌ என்றால்‌, 
வயிற்றுவலி தாங்க முடியவில்லையே என்று அலறுகி்‌ றன்‌. 
ஏதாவது காரணம்‌, ஒரு பெற்றி மேல்‌ இட்டு, கூவ 
கூடாதா? ரட்‌ செய்வது? ஒன்றும்‌ தெரியவில்லையே!” 


- இப்படி அவள்‌ சொல்வதாகப்‌ பாடுகிரர்‌ ஒளவையார்‌. 


முட்டு வேன்கொல்‌. தாக்கு வேன்கொல்‌? 
. ஓரேன்‌; யானும்‌ஓர்‌ பெற்றிமேல்‌ இட்டு, 
ஆஆ ஒல்‌” எனக்‌ கூவு வேன்கொல்‌? 
ப அலமரல்‌ அசைவளி அலைப்பளஎன்‌ 
கடயவுநோய்‌ அறியாது துஞ்சும்‌ ஊர்க்கே 1. 


சேச்ழண்று அசையும்‌ ஆாறிறு வருத்த எண்‌ வருத்தர்‌ தரும்‌ 
காதல்‌ டல்‌, சனத வாம்‌ தறன அட. 


துயிலாத காதலி 112 
ஊரை, நான்‌ போய்த்‌ தலையாலே முட்டட்டுமா? கழி முதலிய 
வற்றால்‌ தாக்கட்டுமா? ஒன்றும்‌ தெரியவில்லையே! ஏதேனும்‌ ஒரு 
காரணத்தின்மேல்‌ வைத்து, ஆ ஆ ஒல்‌* எண்று கூவட்டுமா? 

... ஒரேன்‌ - இன்ன து. செய்வதென்று அறியேன்‌; பெற்றி - கார 
ணம்‌; சாக்கு; அலமரல்‌ - சுழலுதல்‌; வளி - காற்று,] 


மாறன்‌ களிறு 


பெரிய போர்‌ ௮து; பாண்டியனுக்கும்‌ அவனுடைய 
பகைவர்களுக்குமிடையே எழுந்த போர்‌, தேர்ப்‌ படை, 
யானைப்‌ படை, குதிரைப்‌ படை, காலாட்‌ படை என்று 
வகை வகையாகப்‌ படை கிறந்து நிற்கிறது. வீரர்கள்‌ தம்‌. 
வீரத்தைக்‌ காட்டுவது கிடக்கட்டும்‌; அந்தப்‌ படையில்‌ 
உள்ள யானைகளுக்குத்தான்‌ எத்தனை அ௮றிவு/ அவற்றிலும்‌, 
பாண்டிய மன்னனுடைய பட்டத்து யானை செய்யும்‌ வீரச்‌ 
செயல்கள்‌ வியப்பிலும்‌ பெரு வியப்பைத்‌ தருகின்றன. 
போர்க்‌ களத்தில்‌ நிகழும்‌ செயல்களைப்‌ பார்த்தால்‌ ௧கஇ 
கலங்குகிறது. ஆனால்‌, இ£த யானையின்‌ செயலோ பார்க்கப்‌ 
பார்க்க வியப்பூட்டுவகாக இருக்கி றது. 


பகைவர்களைச்‌ சாய்தீதுக குத்துகிறது, தன்‌ கொம்பி 
பினால்‌. களிற்றை எதிர்த்துக்‌ கொல்வது பெரிய வீரம்‌, 
மற்ற யானைகளை எதிர்ப்பதுபோல, இந்த யானையையும்‌ 
எதிர்க்கிறார்கள்‌, பகைப்படையில்‌ உள்ள வீரர்கள்‌. 
பாவம்‌! இதன்‌ பெருமை அவர்களுக்குத்‌ தெரியாதோ? 
அல்லது மறந்துதான்‌ போனார்களோ? எ திரியின்‌ படையில்‌ 
ஒரு மன்னர்‌ அல்ல, பல மன்னர்கள்‌ இருக்கிறார்கள்‌; ஒருவ 
ருக்கு ஒருவர்‌ துணையாக வந்தவர்கள்‌. அவர்களை யெல்லாம்‌ 
சாடிக்‌ கலக்குகிறது யானை, 


பாண்டியனது வீரச்‌ செயலைப்‌ பாடும்‌ புலவர்கள்‌, இந்து. 
"யானையின்‌ விறலையும்‌ பாட வேண்டுமென்று முந்துஇரூர்‌ 
கள்‌. யானை பரிசில்‌ கொடுக்கப்‌ போகிறதா? இல்லை. . ஆனா. 
லம்‌ வியப்புணர்ச்சி அவர்களைப்‌ பாடும்படி உந்துகிறது. 


மாறன்‌ களிறு மம்சீ 


யானை செய்த செயல்களை மனக்கண்ணிலே ஆற ௮ம 

நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ புலவர்‌. பாண்டியனைப்‌ பகைத்த 
மன்னர்கள்‌ யாவரும்‌ போர்க்களத்தில்‌ வீ ழ்கிரர்கள்‌. 
யானை, தன்‌ கொம்பினால்‌ அவர்கள்‌ மார்பைக்‌ குத்துகிறது. 
அதற்குக்கூடத்‌ தலையாய வீரம்‌ இருக்கிறது. பகைவர்‌ 
களின்‌ முதுகில்‌ குத்துவது வீரத்துக்கு இழுகீடு என்று 
அதற்குப்‌ பழக்கத்தால்‌ தெதரிந்திருக்கிறது. அதன்‌ 
கூர்மையான கொம்பு பகையரசர்‌ மார்பில்‌ அளைகிறது, 
புலவருக்கு இப்போது ஏடும்‌ எழுத்தாணியுமே ட்ட 
வருகின்‌ றன. 


நாரம்‌ கவி எழுதுவது போல இந்த யானையும்‌ எழுது 
இறது/” என்று அவர்‌ எண்ணினார்‌. அவர்‌ எழுதும்‌ கவி 
பாண்டியனுடைய புகழைக்‌ காட்டுவது. யானையும்‌ 
அதையே செய்கிறதாம்‌. பாண்டியனுடைய புகழை. 
- எப்படி எழுதுகிறது? - பகை மன்னருடைய நாடுகளை 
யெல்லாம்‌ இனிப்‌ பாண்டியன்‌ கைக்கொண்டான்‌ என்று 
- எழுதுகிறதாம்‌. யானை. தன்‌ கொம்பையே எழுத்தாணி 
யாககீ கொண்டு, பகையரசருடைய அகன்ற மார்பை ஓலை 
யாக வைத்து, “இச்சு உலகம்‌ முழுவதும்‌ எங்கள்‌ பாண்டிய 
.. க்கு உரியது' என்று எழுதுகிறதாம்‌. பாண்டியனோடு 
- ஒட்டி உறவாடும்‌ உணர்ச்சியால்‌, வையகம்‌ எல்லாம்‌ 
எமது என்று எழுதுகிறது. ஆம்‌/ இணி அந்த யானையின்‌ 
மேல்‌ பாண்டியன்‌ எல்லா இட்வகனது்‌. உலா வரலாம்‌ ௬ இ 
அல்லவா? | 


ப புலவருக்கு ஏடும்‌ எழுத்தாணியும்‌ சினைவுக்கு வருவது 
ப இயல்புதானே? 2 
மருப்புஊணசி யாக. மறங்கனல்வேல்‌ மன்னர்‌. 
திருத்தகு மார்போலை யாகத்‌--திருத்தக்க 
வையகம்‌ எல்லாம்‌ எமதென்‌ நெழுதுமே, 
ப ல ம மாறன்‌. ப்ட்‌ தய 


1246 முல்லை மணம்‌. 


[மருப்டி- கொம்பு; ஊட எழுத்தாணி; மறம்‌ கனல்‌ -. 
வீரம்‌ கனல்கின்ற; திருத்தகு - அழகினால்‌ தகுதிபெற்ற ஓலை - 
பனை எடு; திருத்தக்க - செல்வம்‌ நிரம்பிய; மொய்‌ இலை வேல்‌ - 
வண்டுகள்‌ மொய்க்கின்ற இலையை யுடைய வேலைப்‌ பெற்ற; 
மாறன்‌ - பாண்டியன்‌. ] ப 

ஜ்‌ 

இதோ மாறன்‌ களிறு படுவேகமாக வருகிறது. அது 
வருகிற வேகத்தைப்‌ பார்த்தால்‌, இன்று போர்க்களம்‌ 
முழுதும்‌ பிணக்காடு ஆகிவிடும்‌ என்று தோன்றுகிறது. 
இது யானையா? அல்ல, அல்ல; மலையும்‌, கடலும்‌, மேகமும்‌, 
சண்டமாருதமும்‌ சேர்ந்து, ஓருருவம்‌ எடுத்து வருவது 
போல இருக்கறது. அப்பா என்ன பயங்கரமான 
தோற்றம்‌/ பாண்டியன்‌ திருவீதியில்‌ உலா வருகையில்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ பூண்டு மெல்ல நடக்கும்‌ களிரு இது? 
இதற்கு இத்தனை வீரம்‌ எங்கிருந்து வந்தது? இதன்‌ 
தோற்றத்தைப்‌ பார்தீதால்‌ மலைபோல இருக்கிறது. பெரிய 
மலை காலு கால்‌ படைத்து வற்தால்‌ எப்படி. இருக்குமோ, 
அப்படி இருக்கிறது. கடலே எழுந்து வருவது: போல 
இருக்கிறது இதன்‌ ஓசை. இப்போது இது மதம்‌ பட்டிருக்‌ 
கிறது. : மதம்‌ த வடட ம கட கட வென்று 
ஊற்றெடுத்துப்‌ பொழிகிறது. - வேகமோ. சக்‌ 
மன்று? கடுங்காற்றைப்போல வருகிறது. _ 
இதன்‌. அவேசப்‌ போக்கைப்‌ பார்த்தால்‌, ட 
எத்தனை பேரைப்‌ பலி வாங்குமோ தெரியாது, இது 

யானையா? இல்லை, இல்லை. கூற்றுவனுடைய வேற்றுருவம்‌ 
போலும்‌! கூற்றுவன்‌ கண்ணுக்குத்‌ தெரியமாட்டானே! 
௮வன்‌ இப்படி ஒரேயடியாகப்‌ பலரைக்‌ கொல்லும்‌ 
ஆதிறல்‌ படைத்தவனா? அது ஐயத்துக்குரியது. 
..... இந்தக்‌ களிற்றைக்‌. கண்டால்‌. கூற்றுவனும்‌ நாணு... 
வான்‌, -"இதக்கு. இருக்கும்‌. 904௪. கடு. சல்லையே 


மாறன்‌ களிறு ட ட மம 


என்று தலை கவிழ்வான்‌. “இந்த மிடுக்கல்‌ ஒரு பகுதி 
நாம்‌ கடன்‌ வாங்கக்‌ கொள்ளலாமா?” என்று ௮வன்‌ 
நினைப்பான்‌, ஓரு பண்டத்தை அளவு குறித்து வாங்கிக்‌ 
கொண்டு, பிறகு திருப்பிக்‌ கொடுப்பது குடும்பங்களில்‌ 
வழக்கம்‌. அதைப்‌ பழங்காலத்தில்‌ குறியெதிர்ப்பை 
என்று சொல்வார்கள்‌. கூறுறுவன்‌ மாறனுடைய யானையி 
னிடம்‌ சில காலம்‌ அதன்‌ வீரத்தைக்‌ கடன்‌ வாங்கிக்‌ 
கொள்ள - குறியெதிர்ப்பை கொள்ள - நினைக்கிறானாம்‌. 

புலவர்‌ இப்படி, ஓரு வகையில மாறன்‌ களிற்றை 
வருணித்தார்‌. 

தோற்றம்‌ மலை;கடல்‌ ஓசை; புயல்கடாம்‌? 

காற்றின்‌ நிமிர்ந்த செலவிற்றாய்க்‌--கூற்றும்‌ 

குறியெதிர்ப்பை கொள்ளும்‌ அலைமைக்மி. எங்கோன்‌ 
எறிகதிர்வேல்‌ மாறன்‌ களிறு. 

[புயல்‌ கடாம்‌ - மழையே அதன்‌ மதம்‌; க்‌ கிமிர்க்த 
செலவிற்றாய்‌ - காற்றைப்‌ போல மோதி எழுந்த நடையை உடை 
யதாய்‌; கூற்றும்‌ - எமனும்‌; குறியெதிர்ப்பை கொள்ளும்‌ - குடன்‌ .. 
வாங்கிக்‌ கொள்ளும்‌; எறிகதிர்‌ வேல்‌ - வீசுகின்ற. சுடர்‌. விடும்‌ 
வேல்‌, ] ப 

பானைக்கு . இரண்டு "கொம்புகள்‌ உண்டு... இக்ச ப 
யானை இரண்டு. கொம்பாலும்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்வ 
தில்லை. ஒரு பக்கத்துக்‌ கொம்பை அழுத்தி ஒன்றைச்‌ 
செய்கிறது. மறு பக்கத்துக்‌ கொம்பை அமுக ப்திறோரு 
வீரச்‌ செயலைச்‌ செய்வது. 


. பகையரசர்களுடைய. ஊரின்‌ மேல்‌ பாண்டியன்‌ படை 
யெடுத்துச்‌ செல்வான்‌. - அவ்வூரில்‌ மதிலைக்‌ காவல்‌ செய்‌ 


.. வார்கள்‌. மதிற்‌ கதவுகளை இறுகத்‌. தாழிட்டுக்‌. கணைய 


_ மரங்களைப்‌. போட்டிருப்பார்கள்‌. வீரர்களால்‌ அதைத்‌ 


இறக்க முடியாது. யானைகளை மதிற்‌ கதவின்மேல்‌ மோத 
விடுவார்கள்‌. அப்போது கதவின்‌ தாழும்‌ பிறவும்‌ ஓடிந்து 
தி.ற்லுவீடும்‌. 

இங்கே, பல யானைகள்‌ வேண்டும்‌ என்பது இல்லை. 
இந்த யானை தன்னுடைய கொம்பால்‌ மதிற்கதவைத்‌ 
இறந்துவிடும்‌. இரண்டு கொம்பால்‌ கூட அன்று; ஒரு 
கொம்பாலேயே குத்திக்‌ கதவைத்‌ இறந்துவிடும்‌, ஊருக்குள்‌ 
புகும்போது ஒரு கொம்பைக்‌ கொண்டு வீரங்காட்டிய 
அது, போருக்குள்‌ புகும்போது மற்றொரு கொம்பைப்‌ 
பயன்படுத்தும்‌. பகையரசர்களுடைய மார்பை உழுவதற்கு 
அந்தக்‌ கொம்பு கொழுவைப்‌ போலப்‌ பயன்படுகிறது. 


இப்படி. இது தன்‌ இரண்டு கொம்புகளுக்கும்‌ தனிக்‌ 
தணீயே வேறு வேறு ண்ட. செயலை வைத்துக்‌ மதனன்‌ 
கிறதாம்‌. 
உருவத்தார்த்‌ தென்னவன்‌ ஓங்கெழில்‌ வேழத்து 
இருகோடும்‌ செய்தொழில்‌ தேரின்‌--ஒருகோடு 
வேற்றார்‌ அகலம்‌ உழுமே? ஒருகோடு ' 
மாற்றார்‌ மதில்திறக்கு மால்‌. க 
.[உருவத்தார்‌ - அழகுடைய மாலையை: அணிந்த; தென்னவன்‌- 
பாண்டியன்‌; தேரின்‌ - யேரசித்தால்‌; வேற்றார்‌ அகலம்‌ - பகைவ 
ருடைய மார்பை; மாற்றுர்‌ - பகைவர்‌] 


% 


ப இ க;தவின்மேல்‌ பாய்க்தும்‌ மதிலையே தர்ககியும்‌ 
அதன்‌ கொம்பு தன்‌ பளபளப்பை இழந்து கிற்கின்‌. றன. 
வழு வழுப்பும்‌ பளபளப்பும்‌ உள்ளதாக இருக்கும்‌ அந்தக்‌... 
கொம்புகள்‌, சுரசுரப்பாகச்‌ சிறிதே. மழுங்கி யிருகீ்கன்‌ றன. 
மறுபடியும்‌ பாகர்கள்‌ அவற்றைச்‌ செம்மைப்‌ படுதீதிவிடு 
ட "வார்கள்‌. இப்போது வீரன்‌ தன்‌ மெய்யிலே பட்ட ல 
ணோடு நிற்பது.போல இருக்கின்றன, கொம்புகள்‌. ' 2 


மாறன்‌ களிறு 727 


பட்டத்து யானையாகிய அதற்கு ஒரு. மனையாட்டி 
உண்டு. ஊர்வலம்‌ வரும்போது, களிற்றின்‌ அலங்காரத்‌ 
தைக்‌ கண்டு களிக்கும்‌ இயல்புடைய பிடி. ௮து; அண்மை 
யின்‌ அடையாளமாகிய கொம்புகளைக்‌ சண்டு களிப்பது. 
தன்‌ துதிக்கையினால்‌ அவைத்‌ ட ட. பார்த 
துப்‌ பூரிக்கும்‌. ப 
இப்போது சற்றே. அழகழக்த அந்தக்‌ ொம்புகளோடு 
போய்ப்‌ பிடி முன்‌ கிற்க வேண்டுமே என்ற நினைவு 
சளிற்றுக்கு வருகிறது. தன்‌ கொம்புகளை மறைத்துக்‌ 
கொண்டு செல்லவேண்டும்‌ என்று எண்ணுகிறது. மறைப்‌ 
பது எப்படி? பகை மன்னவருடைய குடர்களை அந்தக்‌ 
கொம்புகளில்‌ கோத்துக்கொள்கிறது. தன்‌ வீரத்துக்கு 
அடையாளமாக அவை விளங்கும்‌; அதோடு, : அழகிழந்த 
'கொம்புகளையும்‌ மறைக்கும்‌. வீரச்‌ செயல்‌ முடிந்தவுடன்‌ 
அதற்குப்‌ பிடியின்‌ நினைவும்‌. காதலும்‌ ட்ட... 
அதனால்‌ இப்படிச்‌ செய்கிறது. ்‌ 
-அடுமதில்‌ பாய அழிந்தன கோட்டைப்‌ 
பிடிமுன்பு அழகழிதல்‌ நாணி--முடியுடை 
மன்னர்‌ குடரால்‌ மறைக்குமே, எப்கைவடிவல்‌ 
_ தென்னவர்‌. கோமான்‌ களிறு... தைலக்‌ 
3 [மதில்மேல்‌ பரய, அதனால்‌ கனவால்‌ கொம்புகளை, 
முடியுடை மன்னர்‌ - முடியையணிந்த சோழ சேர மன்னர்கள்‌.] : - 


ப ௬ ப 
போர்க்களம்‌. - இப்போது பிண்ச்சாடாக்க்‌ . தாட்டி ப 
அளிக்கிறது. . பாண்டியன்‌ வெற்றி கொண்டான்‌. பகை... 
யரசர்‌ போரிலே. பட்டனர்‌. அவர்களுடன்‌ வந்த வீரர்களும்‌. 
அழிந்தனர்‌. வீரம்‌ கனன்ற போர்க்களத்தில்‌. இப்போது 
“ஓரே அழுகை... இறந்துபோனவர்களின்‌: மனைவிமார்‌ வநது. 
பபுலம்புகிறுர்கள்‌.. ன்‌ *றர்த,.. கற்புடைய மங்கையர்‌ எறி. 


14 முல்லை மணம்‌ 


வளர்த்துத்‌ தம்‌ கணவர்‌ சென்ற இடத்துக்குப்‌ போக. 
முந்துகின்றனர்‌. அவர்கள்‌ எரி மூழ்குவதைக்‌ தன்‌ 
கண்ணால்‌ காணச்‌ சகியாத பாண்டியன்‌, தன்‌ மேலாடை 
யால்‌ கண்ணை மூடிக்கொள்கிறான்‌, போர்க்களத்தில்‌ 
ஆண்மை நலங்‌ காட்டிப்‌ போரிட்ட மன்னர்கள்‌ பலம்‌. 
இழர்து சாய்வதைக கண்டு அவன்‌ இரங்கவில்லை. ஆனால்‌. 
இப்போது இம்‌ மகளிர்‌ எரி மூழ்குவதைக்‌ எண்டு மனம்‌ 
இரங்கிக்‌ கண்ணை மறைத்துக்கொள்‌ கிரன்‌, 

.. அவன்‌ இரங்குவது பெரிதன்று, ௮வன்‌ யானை என்ன 
செய்கிறது? அது எத்தனை நுட்பமான உணர்ச்சியை. 
உடையது/ 

போரில்‌ வீரர்கள்‌ பட்டது மாத்திரம்‌ அன்று) பகை: 
யரசர்‌ யானைகள்‌ பலவும்‌ பட்டன. அந்தயானைகள்‌ அமைதி: 
யான வாழ்வு நடத்தும்போது, அவற்றிற்கு இன்பம்‌ நல்கப்‌ 
பிடழூ.கள்‌ இருக்கின்றன. அந்தப்‌ பிடிகள்‌ இப்போது. 
அங்கே வந்து புலம்புகின்றன. பகையரசர்‌ ஊரில்‌ வந்து: 
அஞ்சாமல்‌ போர்‌ செய்தான்‌ பாண்டியன்‌. பகைவன்‌ 
நாட்டுப்‌ போர்க்களமாக இருந்தது ௮து. இப்போது. 
வமுதி அந்தக்‌ களத்தைத்‌ தன்னதாக்கிக்‌ கொண்டான்‌... 


போர்க்களத்துக்கு அப்பால்‌ இருந்த யானைப்‌ பந்தியில்‌ 
. பிடிகள்‌ இருந்தன; அவை இப்போது போர்க்களத்துக்கு 
வந்து களிறுகள்‌ மாண்டு கிடப்பதைப்‌ யவ ஆ 
துயரம்‌ தாங்காமல்‌ புலம்புகின்‌ றன. 

- பகையரசர்களின்‌ மனைவிமார்‌ ஏரி மூழ்குவதைக 
காணப்பெறுத பாண்டியன்‌ தன்‌. அடைத்‌ தலைப்பாள்‌: 
கண்ணை மூடிக்கொண்டது போல, அவனுடைய அசனிறும்‌. 
பகையரசர்‌. பிடிகளின்‌ வருத்தத்தைக்‌ காணமாட்டா 
மல்‌ தன்‌. கண்களை. மூடிக்கொண்டது; துதிக்கையால்‌: 
"கண்களைப்‌ பரன்‌ வற காம்‌. அதற்கும்‌ மனம்‌. 
"இரங்குறது.. த்‌ ௮ த டத. 


மாறன்‌ களிறு 145 


ஏனைய பெண்டிர்‌ எரிமூழ்கக்‌ கண்டுதன்‌ 

தானையால்‌ கண்புதைத்தான்‌ தார்வழுதி;--யானையும்‌ 

புல்லார்‌ பிடிபுலம்பத்‌ தன்கண்‌ புதைத்ததே 

பல்யானை அட்ட களத்து, ட 

[ஏனைய - மறந்த; தானை - ஆடை; புதைத்தான்‌ - மூடிக்கொண் 
டான்‌; புல்லார்‌ - பகைவர்களுடைய; அட்ட - கொன்ற, 


அரசன்‌ உலா 


அரசன்‌ உலா வரப்‌ போகிறுன்‌ என்பதை முர 
சறைந்து தெரிவித்தார்கள்‌. ஊர்‌ மூமூவதும்‌ அ௮லங்கரறித்‌ 
திருக்கின்‌றனர்‌. வீதிதோறும்‌ தோரணம்‌, பந்தல்‌, கொடி. 
கன்‌. கமுகங்குலையும்‌ தெங்கின்‌ குலையும்‌ தொங்கவிட்டு, 
மலரும்‌ மாலையும்‌ நிறைகுடமும்‌ விளக்கும்‌ எடுத்து, இந்த 
உலாவைப்‌ பெருவிழாவாகக்‌ கொண்டாடுஇழர்கள்‌ மாக்கள்‌. 
எங்கே பார்த்தாலும்‌ மகிழ்ச்சி ஆரவாரம்‌. 


அரசன்‌ பேரழகன்‌) அவன்‌ அழகைவிடப்‌ பின்னும்‌ 
சிறந்தது அவன்‌ வீரம்‌. அவன்‌ மார்பகலமும்‌ தோஞயர 
மும்‌ கட்டழகுடைய பருவ மங்கையரின்‌ உள்ளத்தைப்‌ 
பிணிக்கும்‌ தன்மையுடையன. அவன்‌ அழகைக்‌ கண்ட 
மங்கையர்‌ பிறிதொன்றை அவாவாமல்‌, அதுவே ௫ினை 
வாகக்‌ இடப்பார்கள்‌? இது ஊர்‌ அறிந்த உண்மை, 

அரசன்‌ உலா வரும்போது அவரவர்கள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ வீட்டை அணி செய்து வைக்கின்றனர்‌. வாயிற்‌ 
கதவைத்‌ திறந்து, மங்கலப்‌ பொருள்களை வாயிலில்‌ வரிசை 
யாக வைக்கின்றனர்‌. தம்‌ அரசனுடைய வீரத்தி 
“லும்‌ வெற்றி மிடுக்கலும்‌ பெருமிதங்கொள்ளும்‌ குடி. மக்க 
ளுக்கு, அவனுடைய காட்சி அளவற்ற இன்பத்தைத்‌ துருவ 
தல்லவா? த 

ஒரு வீட்டில்‌ அழகு ட்டிர்‌ கன்னி ஒருத்தி இருக 
- இறாள்‌. அவள்‌ அரசனுடைய பேரழகைப்‌ பற்றிக்‌ 
கேள்வியும்றிருக்கிறாள்‌ . தன்னுடைய உள்ளத்தே கற்பனை . 
யினால்‌. அவனுடைய உருவத்தைக்‌ சண்டு களிக்கின்‌ றவள்‌. 
அவள்‌ மனம்‌ கட்டுக்கடங்காமல்‌. அரசனையே நினை த்துக்‌ 


அரசன்‌ உலா 146 


கொண்டிருக்கிறது, அவன்‌ அரசன்‌; . நாம்‌ குடிமக்களுள்‌ 
ஒருத்தி. . அவனைக்‌ காதலிக்க நமக்கு உரிமையும்‌ இல்லை; 
தகுஇியம்‌ இல்லை' என்று அந்தப்‌ பேதை எண்ணவில்லை. 
உணர்ச்சி பொங்கும்போது இவ்வாறெல்லாம்‌ ஆராய்‌ 
வதற்கு வாய்ப்பு இராது. ப 

இது நிகழ்கின்ற இடம்‌ உறையூர்‌, சோழ ணா 
அந்த இளம்‌ பெண்‌ காதல கொண்டிருக்கிறாள்‌. தன்‌. 
அகத்தே உருவெழுதிப்‌ பார்கீகும்‌. உறந்தையர்கோன்‌ 
இன்று திருவீதியில்‌ உலா வரப்‌ போகிருன்‌என்பதை அறிர்த. 
போது, அவளுக்குத்தான்‌ எத்தனை. இன்பம்‌! ஓவ்வொரு 
கணமும்‌ ஓவ்வொரு யுகமாக இருக்கிறது. அவனைத்‌ 
தன்‌ சண்ணாரக்‌. கண்டு நெடுநாளைய அவலைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள வேண்டுமென்று அவள்‌ காத்திருக்கிறாள்‌. க்‌ 


நீரம்‌ நினைக்கிறபடியே எல்லாம்‌ ஈடக்தால்‌ இக்த 
உலகமே சொர்க்கமாகிவிடும்‌. அப்படித்தான்‌. நடக்கிற 
தில்லையே! அந்த இளம்பெண்ணின்‌ ஆசையை ஒருவாறு 
அவளுடைய தாய்‌ அறிவாள்‌. தன்‌ தோமிமாரோடு அப்‌ 
பெண்‌. கில சமயங்களில்‌ சோழனைப்பற்றி ஆர்வத்தோடு 
பேசுவதைக்‌ கேட்டிருக்கிறாள்‌. . “இந்தப்‌ பெண்‌ ஏன்ன... 
- அரச குலத்தில்‌ பிறந்தவளைப்‌ போலவும்‌ பெருஞ்‌ செல்வர்‌. 
பெண்ணைப்போலவும்‌ கனவு. காண்கிருளே? இவளுக்கு 
அழகு மட்டும்‌ இருந்தால்‌. போதுமா ?. அரசன்‌. எங்கே, 
இவள்‌ எங்கே? இவள்‌. ஆசைக்கும்‌ அளவு வேண்டாமா?” | 
என்று . நினைத்ததுண்டு. ஆசைக்கு ர்‌. ரகம்‌. இல்ல்‌. 
என்பது. அவள்‌ அறியாததா? க்‌ இ டட அம. 

- தன்‌ மகளின்‌. உள்ளத்தே. சோழன்பேல்‌ ஆசை. வளர்‌ 
கிறதை. அவள்‌: ஊரக௫த்துக்கொண்டாள்‌. . “எட்டாப்‌ பழத்‌ - 
துக்கு. ற பார விடுகிறாளே”.. என்று. அங்கலா ய்கு 
_ தாள்‌... *அடி பாவிப்‌ பெண்ணே? நீ என்‌. . வயித்தில்‌. அறக்‌ 2 
காயே! என்று இரங்கினாள்‌. . ட்ட ட 


726 முல்லை மணாம்‌ 


இள௱ஈங்கையின்‌. காதலுக்கு இக்க. நியாயம்‌ எல்லாம்‌ 
தெரியவில்லை. அவள்‌ தன்‌ உள்ளத்தே காதலை வளர்தீதுக 
கொண்டு வந்தாள்‌. 

ஓரிரண்டு சமயங்களில்‌ தாய்‌ ௮வகக குறிப்பாகக்‌. 
சண்டித்தாள்‌. “பேதைப்‌ பெண்ணே, விர.லுக்குத்‌ தகுந்த 
படிதான்‌ வீங்கவேண்டும்‌. வீணே பகற்கனவு கண்டு 
பொழுது போக்காதே. அவரவர்களுக்கு ஏற்ற ஙிலையில்‌ 
இருந்தால்‌ எப்போதும்‌ ஈன்மை தட்டு. என்று ட 
கூறினள்‌. ப 

மகளுக்குத்‌ தாய்‌ கூறுவன வெல்லாம்‌ தெளிவாக 
விளங்கெ, அவள்‌ ௮றிவுடையவளாதலின்‌ தன்‌ நிலையை 
யும்‌ சோழன்‌ நிலையையும்‌ நன்கு தெளிந்தாள்‌. ஆனாலும்‌, 
காதல்‌ என்னும்‌ உணர்ச்சிக்கு இந்தப்‌ பாகுபாடு புரிவதே 
இல்லை. எத்தனை தடை நேர்ந்தாலும்‌, மேலும்‌ மேலும்‌ 
கிளர்ந்தெழும்‌ தீயைப்‌ போன்றது அது. 

இன்று சோழன்‌ உலா _வரப்போடுறுன. இந்தச்‌ 
செய்தி காதில்‌ விழுந்தவுடன்‌ இள நங்கையின்‌ உடம்பு ஒரு 
சுற்றுப்‌ பூரித்துவிட்டது.: அவள்‌ முகத்தில்‌ ஒரு புது 
மலர்ச்சி) கண்களில்‌ ஒரு புதிய ஒளி; பேச்சில்‌ ஒரு தனிச்‌ 
சிறப்பு; கடையில்‌ ஒரு மிடுக்கு. 

. தாய்‌ அவள்‌ நிலையைக்‌ கூர்ந்து கோக்கனெள்‌: ( இந்தப்‌. 


பெண்‌ உணர்சி வசத்தால்‌ வீதியிலே வந்து எதேனும்‌. 


உள .றிவிடுவாளோ?' என்ற அச்சம்‌ அவளுக்கு உண்டாகி. 
விட்டது. பெண்டிருக்கு உயிரைவிடச்‌ சிறந்தது நாணம்‌. 
இவ்வளவு காலம்‌ ௮வள்‌ தன்‌ உள்ளத்தே வளர்த்து வந்த 
காதல்‌ இன்று அதற்கு உரியவனைக்‌ கண்டால்‌ காண 
மென்னும்‌ விலங்கைத்‌ தகர்த்துக்‌ கட்டவிழ்ச்து போனால்‌. த 
என்னாகும்‌? இதை நினைக்கையில்‌ அன்னைக்கு அச்சம்‌ ர்‌ 
பெரிதாயிற்று, - இந்த ஏதம்‌ வராமல்‌ - அதனி ன 
கொள்ள “வேண்டும்‌ என்று: உறு தி. பூண்டாள்‌... ட 


அரசன்‌ உலா 727 


ஊரெல்லாம்‌ அரசன்‌ ப்வனியைக்‌ கண்டு ஆரவாரதீ 
தோடு. வரவேற்று விழாக்‌. கொண்டாட ஏற்பாடு செய்து 
கொண்டிருக்க, அவள்‌: மட்டும்‌. இந்த விழாவில்‌ கலந்து 
கொள்ளாமலே இருந்துவிடுவதென்று முடிவு கட்டிவிட்‌ 
டாள்‌. ஊரார்‌ அ௮து கண்டு பறிக்கலாம்‌. அனால்‌, தன்‌ 
மகளுடைய அவல. .கிலை வெளிப்பட்டுப்‌ போனால்‌ 
அப்பொழுது உண்டாகும்‌ பெரும்‌ பழிக்கு இது 
எவ்வளவோ குறைவல்லவா? அதனால்‌, எந்த அரசன்‌. 
எந்தப்‌ பட்டணம்‌ போனாலும்‌ தன்‌ விட்டுக்‌. கவை 
அடைத்துக்கொண்டு, தன்‌ மகளை உள்வைத்துக்‌ காவல்‌ 
புரிவதே தன்‌ கடமை எனறு அவள்‌ தீர்மாணித்துக்‌ 
கொண்டாள்‌. 

அங்கே ௮ரசன்‌ த ல்பரனை  ்ர்ரடு அம்ம இங்கே 
அவன்மேல்‌ காதல்‌ கொண்ட அணங்கின்‌ சிறைக்கு. தப்‌ 
-உா௫றது. 

அந்தப்‌ பெண்ணின்‌ தோழிக்கு அன்பின்‌ எண்ணம்‌ 
ஒருவாறு புலனாயிற்று. வீட்டில்‌ ஓர்‌ ஆரவாரத்தையும்‌ . 
காணவில்லை. அலங்காரம்‌. ஒன்றும்‌ . . செய்யவில்லை. 
அதற்குக்‌ காசணம்‌ என்னவென்று விசாரிக்கும்போது 
அவளுக்கு அன்னையின்‌ கருத்துத்‌ தெரிந்தது... ( 

"நெடுக்தூரத்தில்‌ மூரசுகள்‌ மூழங்கின. அந்து. எனி 
இங்கே கேட்டது. இசைக்‌ : கருவிகள்‌. 'இயம்பின.. அந்த ப 
இளம்‌ பெண்‌ தன்னை அலங்கரித்துக்‌ கொண்டாள்‌ 
- அதைக்‌. கண்டு. அன்னைக்கு அச்சம்‌ மிகு.தியாயிற்று, 
எதற்காக இந்த அலங்காரம்‌?” என்று கேட்டாள்‌. 
எ சதர்தா்‌ வருகிறாரே... இருவ தியிக்‌ வரும்போது, 
போய்க்‌ காணலாம்‌ என்று. நினைக்கிறேன்‌. ர ப 
பாடிட 'வெட்கங்‌ கெட்டவளே. கல்யாணமாகாத ப 
கன்னிப்‌. பெண்‌ வீதியில்‌ ட்கள்‌, வீ ரதியே. போகி ய்‌ ்‌ 
வனைப்‌. பார்க்கப்‌ இபாகிறுளாம்‌!.1.. ட த ப 


720 ப முல்லை மணம்‌ 


“நி என்ன அம்மா சொல்கிழய்‌?”' 

“சொல்ல வேண்டியகைத்தான்‌ சொல்றன்‌. உன்‌ 
திருட்டுப்‌ புத்தி எனக்குத்‌ தெரியும்‌, அரசர்‌ பவனியை: நீ 
பார்க்சக்‌ கூடாது. வீதியிலே போய்‌ பின்று பித்துப்‌ 
பிடித்தவளைப்‌ போல நீ பார்கக, உன்னை நாலு பேர்‌ 
பார்க்க காளைக்கு என்‌ மண்டைதான்‌ உருளும்‌. நீ வீட்டுக்‌ 
குள்ளேயே அடைந்து இட.” இப்போது அன்னை சினத்‌ 
துடன்‌ பேசினாள்‌. 

“நான்‌ ட்ட வரக்‌ கூடாதா அம்மா?” 

“கூடாது. ப 

“அப்படியானால்‌ ஈம்‌ வீட்டு வாயிற்படியில்‌ இருந்த 
படியே பார்க்கிறேனே?” 

“அதுவும்‌ கூடாது!” ப ப 
"கதவின்‌ ஓரத்தில்‌ நின்றபடியே ச௪ண்டு களிககக்‌ 
கூடாதா?” ன க 

. “கண்டு களிப்பது என்ன? நீ சிறு குழந்தையா, 
வேடிக்கை பார்க்க? நான்‌ கதவைச்‌ சார்த்தித்‌ தாழ்‌ போட்டு. 
“விடப்‌ போகிறேன்‌. பவனிக்‌ கூட்டம்‌ வீதியை விட்டுப்‌ 
போன பிறகுதான்‌ கதவைத்‌ திறக்கப்‌ போகிறேன்‌,” 

ப “என்ன அம்மா சொல்கிறாய்‌? கொடுமையான பேச்‌. 
சாக: இருக்கிறதே!” ப ட்‌ ்‌ ம்‌ 

*கொடுமையல்லவடி, பெண்ணே] இது என்‌ " கடமை/" 


ஐயோ. கடமையே?” என்றாள்‌ நங்கை, அவளால்‌ 
மேலே பேச முடியவில்லை. அவள்‌. சடல சோழி அவள்‌ 
அடே இருந்தாள்‌, ட ப 
ன ன்னை. அவளைக்‌ கவனிக்சவில்லை; வ கடர 
கொடுத்தால்‌ இருகால்‌ தன்‌. மனம்‌. 'கெஇழ்ந்து விடுமோ 
என்ற அச்சம்‌, கதவைத்‌ சொலிட்பான்‌. த ௭ ஓர்‌. 


அரசண்‌ உலஎ 720 


ஏவலனைக்‌ காவல்‌ போட்டாள்‌. தன்‌ வேலையைப்‌ பார்க்சப்‌ 
போய்‌ விட்டாள்‌. 

வெளியில்‌ பவனி ஆரவாரம்‌ மிகுதியாயிற்று. அரசன்‌ 
இரந்த வீதிக்கு வந்து விட்டான்‌ என்று தெரிந்தது. வர 
வர ஐலிகள்‌ மிகுதியாயின, இங்கே இந்த இள நங்கை 
துடித்தாள்‌. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே 
என்று புலம்பினான்‌. ௮வள்‌ தோஜி ஏதேதோ அறுதல்‌ 
சொன்னாள்‌. கணத்துக்குக்‌ கணம்‌ அந்த கங்கையின்‌. 
சோகம்‌ அதிகமாயிற்று, பேசினவள்‌ இப்போது பேச 
முடியவில்லை; கண்ணச்‌ செருகியது. மயக்கம்‌, அவள்‌ 
நிலையைக்‌ கண்டபோது தோழிக்கு ஒன்றுமே தோன்ற 
வில்லை. அவள்‌ உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டதோ 
என்று அஞ்சினாள்‌. 'இர்தகப்‌ பைத்தியகீகார அன்னை 
இவள்‌ உடலைக்‌ காவல புரியலாம்‌; இவள்‌ உயிருக்குச்‌ 
காவல்‌ போட முடியமா?' என்று எண்ணினாள்‌. . இனித்‌ 
தாமதித்தால்‌ அந்த இள நங்கையை உயிருடன்‌ காண 
மூடியாது என்பது தெளிவாயிற்று, 

அவளை அப்படியே விட்டு விட்டு அன்ளேயிடம்‌.. 
.. ஓடினாள்‌. தன்‌ தோழியின்‌ உயிருக்கு மருந்து இன்ன : 
- தென்று அவளுக்குத்‌ தெரியும்‌. அதை உடனே செய்ய - 
வேண்டுமென்று ஓடினாள்‌. தலையில்‌ தீப்‌. பிடித்துக்‌. 
கொண்டால்‌ உடனே அருகில்‌ உள்ள தண்ணீரை ஊற்றி ்‌ 
அவிக்க வேண்டியதுதானே? அந்தத்‌ தண்ணீர்‌ அழுக்கு: 
என்ற ஆராய்ச்சிக்கு அப்போது இடம்‌ ஏது? ப 
.... ஒழடினாள்‌ தோழி. “ஆபத்து. ஆபத்தும்‌. உடனே 
சதவைத்‌.. இறுத்து கக்‌ என்று: பண்ட படர்‌ 
கத்தினாள்‌... ட்‌ 
“இறந்தால்தானே ஆபத்து?" எ என்று அவள்‌ கன்னன்‌? ப 
க “அந்து. ஆபத்தைப்‌ பிறது. பார்த்துக்‌ கொள்ளலாம்‌; ர 
| இப்போது... கதவுங்கள்‌... டல இந்தப்‌. லு 
டசி மூ. மடு... ப ப ப ப ப 


180 முல்லை மணம்‌ 


ணுக்கு ஏது வருமோ, அறிஇலேன்‌. அப்புறம்‌ அடித்துப்‌ 
புரண்டு அழுதாலும்‌ உயிர்‌ வராது” என்று அந்தச்‌ இறுமி 
துடிதுடித்துக்‌ கத்தினாள்‌. 

“என்ன?!” அன்னைக்கு ஒன்றும்‌ தோன்‌ றவிலலை. 

“உறந்தையர்‌ கோனை இவள்‌ கண்ணாரக்‌ காண 
வேண்டும்‌.  இறவுங்கள்‌ உடனே, கதவை. மற்றவற்றைப்‌ 
பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌, இவள்‌ இறந்து விட்டால்‌ 
பிறகு உண்டாகும்‌ துயரம்‌ பெரியது. தாமதம்‌ வேண்‌ 
டாம்‌.” ப ப ப 
அந்தத்‌ தோழி கூறுவதாக முத்தொள்ளாயிரத்தில்‌ 
ஒரு பாட்டு வருகிறது. ப 

திறந்திடுமின்‌! தீயவை பிற்காண்டும்‌? மாதர்‌ 

இறந்து படிற்பெரிதாம்‌ ஏதம்‌:--உறந்தையர்கோன்‌ 

தண்ணார மார்பின்‌ தமிழ்நர்‌ பெருமானைக்‌ 

கண்ணாரக்‌ காணக்‌ கதவு. 

[தீயவை-திறப்பதனால்‌ உண்டாகும்‌ தீங்குகளை; பின்காண்டும்‌- 
மின்னாலே பார்த்துகீ கொள்வோம்‌; மாதர்‌ - பெண்‌; ஏதம்‌ - 
துன்பம்‌: (ஏதம்‌ பெரிதாம்‌.) உறந்தையர்‌ கோன்‌ - சோழன்‌; 
தண்ணார மார்பின்‌-குளிர்ந்த சந்தனத்தைப்‌ பூசிய மார்பையுடைய; 
தமிழ்கர்‌ பெருமானைக்‌ கண்ணாரக்‌ காணக்‌ கதவு திறந்திடுமின்‌ 
என்று சேர்க்க வேண்டும்‌. ப . 

- பர்ட்டு, தோழியின்‌ படபடப்பையும்‌ கவலையையும்‌ 
எடுத்துக்‌ காட்டும்‌ வகையில்‌ அமைந்திருக்கிறது. ₹தி றந்‌. 
இடுமின்‌! என்ற சொல்லை முதலில்‌ வைத்தது அவளுடைய 
வேகத்தை மிகச்‌ சிறப்பாகப்‌ புலப்படுத்துகிற து. 

எ. 
... வஞ்சி மாககரம்‌ சேரனது இராசதாணி.. அங்கேயும்‌ 
அரசன்‌: உலா வரப்‌ போகிருன்‌. அவனுடைய பேரழகைக்‌ 
காதால்‌ கேட்ட மடமங்கை ஒருத்தி இன்று கண்ணாலே 
கண்டு: இன்புறலாம்‌ என்று ஆர்வம்‌ கொண்டிருக்கிறாள்‌. 


அரசன்‌ உலா ரஜத்‌. 


அவளுடைய அன்னையும்‌ தன்‌ விட்டுச்‌ கதவை அடைத்து 
. வைக்கத்‌ திர்மானிக்கிறாள்‌. ஆனால்‌, அந்த மட மங்கை. 
சற்றே துணிவுடையவள்‌. 


தாய்‌ கதவை அடைத்துவிட்டு. உள்ளே போய்‌ எதோ 
வேலை பார்த்தாள்‌. மகள்‌ மெல்ல வந்து கதவைத்‌ இறந்து 
விட்டாள்‌. சிறிது நேரம்‌ கழித்து அன்னை வந்து பார்த்‌ 
தாள்‌. கதவு திறந்திருப்பது கண்டு மறுபடியும்‌ அடைத்து. 
தாழிட்டாள்‌. மறு முறையும்‌ மகள்‌ அதைத்‌ திறந்து. 
விட்டாள்‌. ப ப 

தாய்க்கு மகளைச்‌ சனக்க மனம்‌ இல்லை. தன்‌ சினத்‌ 
தைக கதவின்மேல்‌ காட்டினாள்‌; மீண்டும்‌ கோபத்தோடு 
அதை அடைத்தாள்‌. மகள்‌ மீண்டும்‌ அவள்‌ பளு 
இறந்து விட்டாள்‌. 


பழங்‌ காலத்தில்‌ சன்‌ நில்யோடு "இரண்டு 
ஓரதீதின்‌ இரு முனையிலும்‌ இணைந்த குடுமிகள்‌ இருக்கும்‌, 
அவற்றை மேலும்‌ கீழும்‌ உள்ள. துளைகளில்‌ பொருத்தி 
யிருப்பார்கள்‌. தாயும்‌ மகளும்‌ அடைப்பதும்‌ திறப்பது 
மாக இருப்பதனால்‌ அந்தக ராறு ன்‌ தேய்ந்து 
போன்‌ றனவாம்‌, 


சேரமான்‌ . உலா வரும்‌ வீதியில்‌. இப்பிடிக்‌ குடுமி 
டூதய்ந்த கதவுகள்‌ பல உண்டு என்று புலவர்‌: ர தி 


தாயர்‌ அடைப்ப, மகளிர்‌ திறந்திடத்‌ 
... தேயத்‌ திரிந்த குடுமியவே!--ஆய்மலர்‌ ப 
வண்டுலாஅம்‌ கண்ணி யம்‌. கோதையைக்‌ ம 
கண்டுலாஅம்‌ வீதிக்‌ கதவு. ப ட்ட ணக 
[ஆராய்ந்த மலரினால்‌ கட்டியதும்‌. "வண்டிகள்‌... வந்து. வள ப 
மாகிய கண்ணியை உடையவன்‌, வலிமையைப்‌ பெற்ற குதிரை 
பூட்டிய தேரையுடையவனாகய சேனைக்‌. கண்டு, மக்கள்‌ உலவுகற 
வீதியிலுள்ள. ழ்‌. ரவ்மார்கள்‌. - அடைக்கவும்‌ வ: 


33௨ முல்லை மணம்‌ 


பெண்கள்‌ திறக்கவும்‌ தேய்வு பெற்று மாறிய குடுமிகளை உடையன 
வாயின. 

கண்ணி - தலையில்‌ அணியும்‌ மாலை; வமமாண்‌ - வலிஸை 
யுள்ள குதிரை; கோதை - சேரன்‌, ] 


3 

இந்தப்‌ பெண்‌ மதுரையில்‌ வாழ்கிறவள்‌, பாண்டியள்‌ 
- உலா வரப்‌ போகிறான்‌. இவளுடைய தாயும்‌ காவல்‌ 
காக்கும்‌ இயல்புடையவள்‌. ஆனால்‌, இந்தப்‌ பெண்‌ 
-மூதலில்‌ சொன்னவளைப்‌ போல உணர்ச்சியிலே ஆழ்ந்து 
மயக்கம்‌ போட்டு விழுகிறவள்‌ அல்ல. வஞ்சிமா நகரத்துப்‌ 
பெண்ணைப்‌ போன்ற துணிச்சற்காரியும்‌ அல்ல. தன்‌ 
தாயின்‌ சொல்லை மீறுவதற்குதி துணிவு இல்லாதவள்‌. 
பாண்டியன்‌ பேரழகைக்‌ காணவேண்டும்‌ என்ற ஆசைக்கு 
௮ணை போடவும்‌ இயலாதவள்‌. கதவைத்‌ திறக்கவும்‌ 
கூடாது; பாண்டியனைப்‌ பார்க்கவும்‌ வேண்டும்‌. இதற்கு 
என்ன வழி? டட. ப 

நாலு பேர்‌ காணத்‌ தன்‌ பபண்‌ நடு வீதியில்‌ நின்று 
பாண்டியனைக்‌ கண்டு உணர்ச்சி வேகத்தில்‌ தன்‌ நிலையைப்‌ 
பிறர்‌ அறியச்‌ செய்து விடக்கூடும்‌ என்று அஞ்சியே, 
அவள்‌ தாய்‌ அவளை வீதஇியிற்‌ செல்லலாகாது. என்று 
தடுத்துக்‌ கதவைச்‌  தாழமிட்டுக்கொண்டாள்‌. **இக்தா, - 
கதவைத்‌ திறக்கக்கூடாது. மடப்‌ இரு? 
தெரிகிறதா?” என்று அச்சுறுத்தினாள்‌.. “அப்படியே 
_ இருக்கிறேன்‌” என்று அந்தப்‌: பெண்‌ சொன்னாள்‌. 
பாண்டியன்‌ உலா வந்தான்‌. அந்தப்‌ பெண்‌ தன்‌ 
ஆவலை சிறைவே.ற்றிக்கொண்டாள்‌.. அவள்‌ அறிவு 
நுட்பம்‌ உடையவள்‌. தன்‌ தாயின்‌ 'விருப்பத்தின்படியே 
நடக்துகொண்டாள்‌; வீட்டுக்கு (வெளியே (போகவில்லை; 
கதவையும்‌ திறக்கவில்லை... ஆனால்‌, தன்‌ ன ர கின்ற! 
மரத்த செய்துகொண்டாள்‌. எப்படி 


அரசன்‌ உலர ப ச 


பழங்காலத்தில்‌ கதவுகளுக்கு வெளியே பூட்டிடுவ 
இல்லை. உள்ளே தாழ்‌ இருக்கும்‌. வெளியிலே டோனால்‌ 
ஒரு தாழக்கோலைக்‌ கொண்டு கதவிலுள்ள துவாரத்தின்‌ 
வமியே உள்ளேயுள்ள தாழைத்‌ தூண்டிப்‌ போட்டு 
விடுவார்கள்‌. வெளியிலிருந்து கதவுத்‌ துளையிலிட்டுத்‌ 
- தாழைப்‌ போடுவதனால்தான்‌ அதற்குத்‌ தாழக்கோல்‌ 
- என்று பெயர்‌ வந்தது. அது பின்பு ரட்‌ என்று 
மருவியது, 


தாழக்கோலை விட்டுப்‌ பூட்டவும்‌ திறக்கவும்‌ வாய்ப்‌ ப 


பான துளை ஒன்று கதவில்‌ இருககும்‌. 
மதுரைப்‌ பெண்‌, பாண்டியன்‌ பவனி வந்தபோது, 
அந்தக்‌ கதவுத்‌ துளை வமியே ௮வனையும்‌ ௮வன்‌ கோலத்‌ 
தையும்‌ கண்டு இன்புறறாள்‌. ப ப 
.... இப்போது பாண்டியன்‌ வீதியைக்‌ கடந்து போய்‌ 
விட்டான்‌. அன்னை கதவைக்‌ திறந்துவிட்டாள்‌. தோழி 
ஒருத்தி அந்த மங்கையிடம்‌ வந்து, “ஏன்ன அழகான 
ஊர்வலம்‌! நீதான்‌. காண மூடியவிலலை'' என்று அருத்தம்‌. 
. காட்டினாள்‌. | 
*நரனும்‌ கண்டேன்‌. பாண்டியன்‌ பேரழகைக்‌ கண்‌ 
களால்‌ மொண்டு ட என்றாள்‌ ௮நத அழகி... 


“அன்னை பார்க்கலாம்‌ என்று. -சொல்லிவிட்டாளா?”.. 
என்று வியப்புடன்‌ கேட்டாள்‌ தோழி. 
...... “இலலை, இல்லை; கதவு அடைத்துத்தான்‌ இருந்தது. 
ஆனாலும்‌ கான்‌ கண்டு ரகக்‌... 
“எப்படிச்‌ கண்டாய்‌?” என்ட 
அந்தக்‌ கதவைப்‌ பண்ணினே. அந்தப்‌ பெருமகனு ்‌ ்‌ 
ருக்கு நான்‌ மிகவும்‌ கடன்பட்டிருக்கிறேன்‌!” க 
உறங்கக்‌ பற்‌றிய நினைவு இப்போது எதற்கு?" 


ம94 முல்லை மணம்‌ 


“பாண்டிய மன்னனுடைய நன்னலம்‌ கா ணும்படியாக 
அந்தக்‌ கதவில்‌ ஒரு துளையிட்டு வைத்தாரே, அவருக்கு 
என்ன கைம்மாறு செய்யப்‌ போகிறேன்‌!” 


தோழிக்கு உண்மை விளங்கி விட்டது. 


பாண்டியனைக்‌ கண்டு இன்புற்ற மங்கை சொல்வதை ப 
முத்தொள்ளாயிரம்‌ நமக்குச்‌ சொல்கிறது. 


காப்புஅடங்கென்‌ றன்னை கடிமனை இற்செறித்து 
யாப்படங்க ஓடி அடைத்தபின்‌--மாக்கடுங்கோன்‌ 
தன்னலம்‌ காணக்‌ கதவம்‌ துளதொட்டார்க்கு 
என்னைகொல்‌ கைம்மா றினி/ 


[இந்தக்‌ காவலுக்குள்‌ அடங்குவாயாக என்று என்‌ தரம்‌ 
கரவலை யுடைய இந்த வீட்டுக்குள்ளே என்னை இருக்கள்‌ செய்து, 
தாழ்‌ முழுவதையும்‌ செறித்து ஓடிக்‌ கதவை அடைத்த பிறகு, வேக 
மான குதிரையை யுடைய பாண்டியனது நல்ல அழகை கான்‌ 
காணும்படி, இந்தக்‌ கதவில்‌ துளையைத்‌ அளைத்தவருக்கு நாண்‌ 
செய்யும்‌ கைம்மாறு என்ன? 
கடிமனை - காவலை யுடைய வீடு; யாப்பு - கட்டும்‌ கருவி) 
இச்கே தரழ்‌; மா - குதிரையை யுடைய] கடிங்கோன்‌ என்பது 
பாண்டியன்‌ பெயர்‌; துளை . தொட்டார்க்கு - துளையைத்‌ துளைத்‌ 
தவருக்கு.] 
அவளுடைய அன்னை, *ஐயோ, பாண்டியன்‌ - வரு 
இ௫னே! என்‌ மெபண்ணுக்கு என்ன இங்கு வரது விடுமோ!” 
என்று அஞ்சி ஓடிப்‌ போய்க்‌ கதவை அடைத்தாளாம்‌. 
*யாப்படங்க ஓடி. அடைத்தபின்‌' என்பது அந்த ட்ட 
_ தைக்‌ காட்டுகிறது. 


ஒ ஓஒ 
குன்றக்‌ குரவை 

சிலப்பதிகாரத்தின்‌ மூன்றாவது காண்டம்‌ சேர 
நாட்டு நிகழ்ச்சிகளைக்‌ கூறுவது. வஞ்சி மாநகரில்‌ சேரன்‌ 
செங்குட்டுவன்‌ . பத்தினித்‌ தெய்வமாகிய சண்ணடக்குத்‌ 
இருக்கோயில்‌ எடுத்த வரலாற்றை இக காண்டம்‌ தலைமைச்‌ 
செய்தியாகக்‌ கொண்டிருப்பதனால்‌: இதற்கு வஞ்சிக 
காண்டம்‌ என்ற பெயர்‌ அமைந்தது, இதில்‌ குன்றக்‌ 
குரவை முதல்‌ வரந்தரு காதை இறுதியாக ஏழு காதைகள்‌ 
இருக்கின்றன. பத்தினியாகித்‌ தன்‌ வீரத்தைப்‌ புலப்‌ 
படுத்திய கண்ணகியை மதுரைக்‌ காண்டம்‌ காட்டுகிறது: 
கோபம்‌ மறைநீது வீரம்‌ அடங்கி அருள்‌ மீகுரர்ந்த பத்தினித்‌ 
தெய்வத்தை வஞ்சிக்‌ காண்டம்‌ காட்டுகிறது. . 

காண்டத்தின்‌ தொடக்கமே . வழிபாட்டே த 
தொடங்குகிறது. முருகனையும்‌ அப்பால்‌ - சண்ணகியையும்‌ 
மலைகாட்டுக்‌. குறவர்கள்‌ வழிபடும்‌ செய்தியை, குன்றக்‌ 
குரவை என்ற முதற்காதை சொல்லுகிறது. தெய்வ வர 
லாற்றுக்‌ காண்டம்‌ வழிபாட்டோடு தொடங்கி வரந திருவ 
தோடு நிறைவேறுவது பொருத்தந்தானே? . ப ப 
| இப்பகுதியில்‌ உரைப்‌ பாட்டு. மடை”. என்ற முதற்‌ 
ப பாட்டு 28 அடிகளில்‌ முன்காண்டத்தோடு . கதையைத்‌ 
'தொடர்புபடுத்திச்‌. சொல்கிறது. பீறகு கட கூத்துக்‌ 
ர. பாடல்கள்‌ வருகின்‌ றன. ன்‌ 

- மலையிலே. குருவிகளை. ட்டியும்‌ கிளிகளை "ஓட்டியும்‌ ப 
அருவியிலே. அடியும்‌ சுனையிலே மூழ்கியும்‌ இளைப்புற்று. 
_ குறமகளிர்‌ நெடுவேள்‌ குன்றத்தின்‌ சாரலில்‌. வந்து. கொண்‌. 
டிருந்தனர்‌... அவர்கள்‌ ௮ம்‌ மலையிலுள்ள வேங்கை மரது. 
தின்‌ நிழலில்‌. ஒற்றை. ஈலோடு. நின்ற கண்ணகியைக்‌ : கண்‌ 


126. முல்லை மணம்‌ 


டனர்‌. அவளைப்‌ பார்த்தபோது அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 
பக்தி பிறந்தது. தங்கள்‌ குலத்தில்‌ உதித்துத்‌ தெய்வமாகிய 
வள்ளி நாச்சியாரைப்‌ போலத்‌ தகதோறறியத. உடனே 
அவளை அணுகி, “வள்ளி போல்வீர்‌, கண்டார்‌ உள்ளம்‌ 
கடுங்கும்படியாக ஒரு நகல்‌ இழந்து வந்து நின்ற நீர்‌ யார்‌?” 
ஏன்று கேட்டனர்‌. 


மதுரையை எரித்தபோது கனற்‌ பிழம்பாக சின்ற 
எண்ணி, இப்போது அந்தச்‌ சினத்தின்‌ சுவடே இன்று, 
யாவும்‌ ஊழ்வினையால்‌ விளைந்தவை என்ற தெளிவோடு 
நின்றாள்‌. அதலின்‌ சிறிதும்‌ முனணிவை அடையாமல்‌, 
“வலிய ஊழ்வினை வந்து கடிய விளைவை உண்டாக்கிய 
போது மணம்‌ கிறைந்த மதுரையோடு அதன்‌ அரசனும்‌ 
கெட, கணவனை அநீரசுறில்‌ இழந்து இங்கே வநத கடிய 
வினையை உடையேன்‌'' என்று கூறினாள்‌. 


அதைக்‌ கேட்ட மலை வாழ்‌ மகளிர்‌ ௮வளை வணங்கு. 
அச்சத்துடன்‌ கைகளைக்‌ கூப்பி நின்றார்கள்‌. அப்போது 
குன்‌ றில்‌ வாழ்பவர்‌ யாவரும்‌ கண்டு நிற்க, வானவர்‌ பூமாரி 
ப்ம்து கோவலனை அழைத்துச்‌ செல்பவர்‌, இவளையும்‌ ௮வ 
னோடு கொண்டு போயினார்‌. யாவரும்‌ வியப்படைந்து, 
“இவள்‌ கண்கண்ட தெய்வம்‌. நம்‌ குலத்துக்கு இவளைப்‌ 
போலப்‌ பெரிய தெய்வம்‌ வேறு இல்லை. மலையிலுள்ள 
சிறு குடியில்‌ உள்ளவர்களே, வேங்கை நிழம்‌ &ழ்‌ கின்ற. 
பத்தினித்‌ தெய்வத்தைப்‌ போற்றுங்கள்‌. குறிஞ்சி நிலத்‌ 
துக்குரிய தொண்டகப்‌ பறையையும்‌ சிறு பறையையும்‌' 
முழக்குங்கள்‌. கொம்பை ஊதுங்கள்‌. மணியை அடியுங்‌ . 
கள்‌. குறிஞ்சிப்‌ பண்ணைப்‌ பாடுங்கள்‌. நறும்புகை புகை. 
யுங்கள்‌ . பூவினால்‌ அர்ச்சனை செய்யுங்கள்‌... கோயில்‌ அமை 
யூங்கள்‌... புகழ்ந்து மலர்‌ தரவுங்கள்‌. இந்தப்‌ பெருமலை 
வளஞ்‌ லா என்று இந்த வுட பூசை நிசழ்தீ 
அங்கள்‌" என்றார்கள்‌... கடி ட்‌ 


குன்றக்‌ குரவை ப 787 


மகளீர்‌ பாடிக்‌ கொண்டே மலையருவியில்‌ ஆடினார்கள்‌. 
௮கத்‌ துறையமைந்த பாடல்களைப்‌ பாடினர்‌. பிறகு மூரு 
கனைப்‌ பாடிக்‌ குரவை யாடலாயினர்‌. அப்படி. ஆடுகையில்‌ 
முருகனைப்‌ பாராட்டி மூன்று பாடல்களைப்‌ பாடுகிருர்கள்‌. 


முருகனுடைய வேலப்‌ பாராட்டும்‌ பாடல்களாக 
அவை அமைகின்றன. முதற்பாட்டில்‌ முருகன்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ செந்தில்‌, செங்கோடு, வெண்குன்றம்‌, ஏரகம்‌ 
என்ற தலங்களச்‌ சொல்லி, கடலில்‌ மறைந்த சூரனாகிய. : 
மாமரத்தை முருகன்‌ வேல்‌ அசிக்தச என்று பாடுகின்‌ 
றனர்‌. 


சர்கெழு செந்திலும்‌ செங்கோடும்‌ வெண்குன்றும்‌ 
ஏரகமும்‌ நீங்கா இறைவன்கை வேல்‌அன்றே, ப 
பார்‌ இரும்‌ பெளவத்தின்‌ உள்புக்குப்‌ பண்டொருநாள்‌ ப 
சூர்மாத்‌ தடிந்த சுடரிலைய வெள்வேலே ! / 

. அடுத்த பாட்டில்‌ முருகனுடைய ஆறு முகங்களையும்‌: 
பன்னிரண்டு திருக்‌ கைகளையும்‌ பாடி, பிணிமுகம்‌ என்னும்‌ 
யானையின்‌ மீது ஏறிச்சென்று வேலால்‌ அவுணர்களை, 

இக்திரன்‌ ஏத்தும்படியாகக்‌ கொன்றதைப்‌. பாடுகிறார்கள்‌. 

அணிமுகங்கள்‌ ஓராறும்‌ ஈராறு. கையும்‌ ர 
 இணையின்றித்‌ தான்‌உடையான்‌ ஏந்தியவே லன்றே, ன்‌ 
| பிணிமுகமேற் கொண்டவுணர்‌ பீடழியும்‌ வண்ணம்‌ 

 மணிவிசும்பிற்‌ கோன்‌ஏத்த மாறட்ட வெள்வேலே! 


..... மூன்றுவது பரம்டில்‌. முருகன்‌. “சரவணப்‌ 'இபரய்‌ 
- கையில்‌. தாமரையே பள்ளிக்‌ கட்டிலாகவும்‌ : அப்பொம்‌. 
“கையே பள்ளி யறையாசவும்‌. இடந்து, கிருத்திகை மாதர்‌ . 
- அறுவருடைய பாலை உண்ட செய்தியும்‌, சூரனுடைய மார்‌. 
“பையும்‌ கரெளஞ்சாசுரனாகிய 2: மூருஎன்‌. ரா 
அழித்த ரட்‌ வருகின்‌ றன... ப ட்‌ 


128 முல்லை மணம்‌ 


சரவணப்பூம்‌ பள்ளியறைத்‌' தாய்மார்‌ அறுவர்‌ 

திருமுலைப்பால்‌ உண்டான்‌ திருக்கைவேல்‌ அன்றே, 

வருதிகிரி கோலவுணன்‌ மார்பம்‌ பிளந்து 

குருகு பெயர்க்குன்றம்‌ கொன்ற நெடுவேலே! 

தெய்வத்தைப்‌ பரவிப்‌ பாடும்‌ பாடல்கள்‌ முடிகத 
பின்பு அறத்தொடு நிற்றல்‌ என்னும்‌ துறையில்‌ அமைந்த 
பாடல்கள்‌ வஇூருன்றன. 
களவுக்‌ காதலில்‌ ஈடுபட்ட ஓர்‌ னப்‌ பெண்ணுக்குத்‌ 

தன்‌ காதலனைப்‌ பிரி£து வாழ்வதும்‌ மறைவில்‌ சந்திப்பதும்‌ 
வருத்தத்தை உண்டாக்குகின்றன. அதனால்‌ அவள்‌ 
வாட்டமுற்று நிற்க, இது தெய்வத்தால்‌ வந்த குற்ற 
மன்று அந்தப்‌ பெண்ணின்‌ தாய்‌ பூசாரியை அழைத்து 
முருகனுக்குப்‌ பூசை போடச்‌ சொல்கிறாள்‌. அந்தச்‌ செய்தி 
யைக்‌ காதலன்‌ வர்துமறைவில்‌ நின்றபோது, கோழி தலை 
விக்கு உரைப்பது போலச்‌ சொல்லிப்‌ புலப்படுத்‌ துகிருள்‌. . 
“பெண்ணே, இது என்ன வேடிக்கை! சிரிப்புக்கு இடமாக 
அல்லவா இருக்கிற து? தலைவனால்‌ வந்த கோயைத்‌ தீர்க்க 
அறியாத அன்னை, இது முருகனால்‌ விளைந்ததென்று 
எண்ணி வெறியாட்டெடுப்பதற்குப்‌ பூசாரியை வருவித்‌ 
இருக்கிறாள்‌. '“மலைகாட்டுக்குத்‌ தலைவனாகிய சின்‌ காதலனால்‌ 
வந்த நோயைத்‌ திர்க்கப்‌ பூசாரி வருவானானால்‌ அவன்‌ 
மடையன்‌; ௮வன்‌ பேச்சைக்‌ கேட்டு முருகன்‌ வகீதால்‌ அவன்‌ 
பூசாரியைவிட அறியாதவனே. அப்படிப்‌ பூசாரி வெறி 
யாடும்‌. இடத்தில்‌ ஆலமர்‌ செல்வன்‌ புதல்வன்‌ வந்தால்‌, 
தலைவனோடு திருமணம்‌ ிகழும்படி வேண்டிக்‌ கொள்வோம்‌. 
“அயலவர்‌ மணம்‌ இல்லாமல்‌ அவனையே மணம்‌ புரிந்து 
கொள்ளும்படி. அருள்வாயாக என்று . இாமுகோலா்‌ 
என்று தோழி. சொல்கிறாள்‌: 


“அதைக்‌ கேட்ட தலைவன்‌ தன்‌ காதலியைத்‌ இருமணம்‌ 
ப க்‌ கொள்ள வ டல்‌ பலா 


குன்றக்‌ குரவை 799 


இந்தத்‌ துறை அமையும்படி பத்துப்‌ பாடல்கள்‌ 
வருகின்‌ றன: அப்பால்‌ கண்ணகியை ஏத்திப்‌ பாடும்‌ 
பாடல்கள்‌ உள்ளன. ப ப 


தன்‌ கலால்‌ மதுரையை எரித்த சுண்ணிக்கு 
தவர்கள்‌ அவள்‌ தலைவனைக்‌ காட்டிக்‌ கொடுத்த நிலையைப்‌ 
பாடுவோம்‌. அரசன்‌ முறையினின்றும்‌ வழுவ, மதுரையைத்‌ 
இயால்‌ தண்டனை பெறும்படி செய்தவை ப்‌ பாடுவோம்‌, 
அப்படிப்‌ பாடும்போது நம்‌ தலைவனை. மணக்கும்படி, அருள 
வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொள்வோம்‌.” “இவ்வாறு 
வேண்ட உரிய காதலனையே காதலி மணந்து சொண் 
டாள்‌” என்று அந்தப்‌ பாடல்கள்‌ முழ்‌.வு பெறுகின்றன... 
இறுதியில்‌ இமயத்தில்‌ வில்பொழறித்துகீ கொல்வி மலையை 
ஆண்ட சேரன்‌ வாழ்க என்ற வாழ்த்தோடு இன்றில்‌ 
குரவை என்ற முதற்காதை முடிகிறது. ப 


ரு 


இக்தக்‌ காதையால்‌ மலைகாட்டு மகளிர்‌ அருவியாடிப்‌ 
பாடும்‌ வழக்கம்‌ தெரிய வருகிறது. முருகனையும்‌ பத்தினித்‌. 
"தெய்வத்தையும்‌ வழிபடும்‌ மரபும்‌, அந்த வழிபாட்டினால்‌ 
- இருமணம்‌ செய்து கொள்வதற்கு உரியவர்கள்‌. தம்‌. 
விருப்பம்‌ டடத பதத ல கா. பலக. 
இன்‌.றன. ட 3 ்‌ 
.... குருவி, இளி இவற்றை பட்டி, தன்னும்‌ சுனை 
யிலும்‌ நீராடி, இன்புறுவது மலைகாட்டு மகளிருக்கு 
இயல்பு, குறிஞ்சி. நிலத்தில. முருகனை வழிபடுகையில்‌ 
தொண்டகம்‌, சிறுபமை என்பவற்றை, மூழக்குவார்கள்‌. 
கொம்பு, மணி என்பவற்றையும்‌ "இலிப்பார்கள்‌. அந்த . 
நிலத்துக்கு உரிய பண்‌ குறிஞ்சி. பூவால்‌: அருச்சிகத்தலும்‌ 
புகை. காட்டலும்‌ வழிபாட்டு வகைகள்‌. முருகனுக்குப்‌... 
பூசை போடுகிறவனுக்கு வேலன்‌. எனறு பெயர்‌, ன்‌ 


140 முல்லை மணம்‌ 


மூருகனைப்‌ பற்றிய பல செய்திகள்‌ சிலப்பதிகார 
காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கி வக்இருக்‌ 
இன்றன. முருகன்‌ வேலை ஏந்தியிருப்பவன்‌; ஆறுமுசங்‌. 
களும்‌ பன்னிரண்டு கரங்களும்‌ செறிந்த தோளும்‌ உடை : 
யவன்‌; பிணிமுகமென்னும்‌ யானையும்‌ மயிலும்‌ ஊர்பவன்‌; 
கடம்பமாலை அணிபவன்‌; ஆலமர்‌ செல்வனாகிய இவபிரர 
னுக்குப்‌ புதல்வன்‌; மலைமகளுக்கு மகன்‌; சரவணப்‌ பொய்‌ 
கையில்‌ அறுவர்‌ பாலை உண்டான்‌? இரெளஞ்சாசுரனை 
அழித்தான்‌; சூரனாயே மாமரத்தைச கொன்றான்‌. வள்ளி 
யெம்பெருமாட்டியை மணந்தவன்‌. அப்பிராட்டி. கசூறவர்‌ 
குலத்தில்‌ வளர்ந்தவள்‌. அவனுக்குரிய தலங்களின்‌ பெயர்‌ 
களைக்‌ காண்கிமோம்‌. 


கண்ணகியினுடைய வரலாறுகளும்‌ இதில்‌ வருகின்‌ 
றன. அவள்‌ மதுரையைத்‌ தன்‌ ஈகில்‌ ஒன்றால்‌ எரித்த 
தையும்‌ தேவர்கள்‌ கோவலனோடு வந்து அவளை விமானத்‌ 
இல்‌ ஏற்றிச்‌ சென்றதையும்‌ இந்தக்‌ காதை குறிக்கறது. 
பின்னே சேரன்‌ செங்குட்டுவன்‌ வஞ்சிமா நகரில்‌ 
கோயில்‌ எடுத்து வழிபாடு செய்வதற்கு முன்பே, குறிஞ்சி 
நில மக்கள்‌ கண்ணடுயின்‌ தெய்வத்‌ சன்மையை உணர்ந்து 
அவளை வழிபட்ட வரலாற்றைச்‌ சொல்வது குன்றக்‌ 
குரவை என்னும்‌ பகுதி, சேர மன்னன்‌ கோயில்‌ எடுப்ப 
தற்குச்‌ காரணமே, மலைவளம்‌ காணவந்த இடத்தில்‌ மலை 
நாட்டுச்‌ குறவர்‌ தாம்‌ கண்ட. அற்புதக்‌ காட்சியை அரச 
னுக்கு  உரைத்ததே யாகும்‌. ஆதலின்‌ அவர்கள்‌ பத்தினித்‌ 
தெய்வத்தைத்‌ தாம்‌ வமிபட்டதன்்‌. ரிப்‌ பல மன்னர்களும்‌ 
_ பிறரும்‌. வழிபடுவதற்கு வழி கோலியவர்களும்‌ அனார்கள்‌.. 


